ஈரோடு 
மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 
தொகுகி -1 


பொதுப்‌ பதிப்பாசிரியர்‌ 
முனைவர்‌ சீதாராம்‌ குருமூர்த்தி இ.ஆ.ப 


முதன்மை ஆணையர்‌ 


பதிப்பாசிரியர்‌ 
முனைவர்‌ செ. இராசு 


வெளியீடு 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்துறை 
சென்னை - 600 008 
2007 


BIBLIOGRAPHICAL DATA 


Title -  Erodu Mavatta Kalvettukal Vol. 1 
Editor : Principal Commissinor 

Copy Right - TN. State Dept. of Archaeology 
Subject : History 

Language : Tamil 

Edition First 

Publication No.  : 188 

Year : 2007 

Type Point ; 12 

No.of. Pages : 272 

Paper Used : 80 Gsm Maplitho 

Type Setter : Cavin Laser Printers 


19/9, Devaraja Mudhali Street, 
Chennai - 600 005. 
Phone: 9940351234. 


Printer . The Chennai Printers’ Industrial Co-op. Society Ltd., 
118, Big Street, Triplicane, 
Chennai - 5. Ph: 28446287 


Publisher ல்‌ State Dept. of Archacology, 
Tamil Valarchi Valagam, 
Halls Road, Egmore, 
Chennai - 600 008. 


Price ட்‌ Rs. 130/- 


பதிப்புரை 


தமிழகத்திற்குச்‌ சிறப்பு, ஓவ்வொரு ஊரும்‌ ஏதேனும்‌ ஒரு தொல்லியல்‌ சான்றினைப்‌ 
பெற்று விளங்குவதாகும்‌. தொல்லியல்‌ சான்றுகளில்‌ முதன்மையானவை கல்வெட்டுச்‌ 
சான்றுகள்‌. பண்டைய எழுத்துக்களில்‌ உள்ள இவற்றைப்‌ படித்தறிந்து இன்றைய 
எழுத்துக்களில்‌ நூல்களாக வெளியிடுவது ஒரு தனித்‌ திறமையாகும்‌. இத்திறமையைப்‌ 
பலரும்‌ பெற்றிடத்‌ தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை பல ஆக்கப்‌ பணிகளைச்‌ செய்து 
வருவதோடு கல்வெட்டுத்‌ தொகுதிகளை வெளியிடும்‌ பணியினையும்‌ முதன்மையாகக்‌ 
கொண்டுள்ளது. 


தற்பொழுது வெளிவரும்‌ ஈரோடு மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி- 1, நல்ல பல 
செய்திகளைக்‌ கொண்ட கல்வெட்டுகளுடன்‌ வெளிவருகிறது. அரசர்‌ பெயருடன்‌ உள்ள 
கல்வெட்டுகளுக்கு இணையாக அரசின்‌ ஆளுமை குறிப்பிடாத மக்கள்‌ 
கல்வெட்டுகளும்‌ சரிபாதி எண்ணிக்கையைக்‌ கொண்டுள்ளன. 


புதிய ஏரி தோண்டிக்‌ கட்டுதல்‌, புதிய அணை ஏற்படுத்துதல்‌, புதிய வாய்க்கால்‌ ஓடச்‌ 
செய்தல்‌, உடைந்த குளங்களைப்‌ பழுதுபார்த்தல்‌, வறட்சிக்‌ காலங்களில்‌ நெல்லுக்குப்‌ 
பதிலாக கம்பு, வரியாகப்‌ பெறுதல்‌ ஆகிய செய்திகளும்‌ தீங்கு செய்வோர்‌ “நரகத்திற்கு 
நாற்றங்கால்‌ ஆவர்‌', “கண்ணும்‌ மண்ணும்‌' இழப்பர்‌ என்ற குறிப்புகளும்‌ பண்டு இப்பகுதி 
வேளாண்மை வாழ்க்கையை அடியொட்டியது என்பதைப்‌ புலப்படுத்துகின்றன. 
எனினும்‌ இன்று இப்பகுதி வாழ்க்கை, மிகுதியும்‌ தொழில்‌ சார்புடையது என்பதை 
கருதிப்பார்க்கத்‌ தோன்றுகிறது. 

கல்வெட்டுத்‌ தொகுதிகள்‌ வெளியிடும்‌ திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும்‌ என்ற 
நோக்கில்‌, ஓய்வு பெற்ற கல்வெட்டாய்வு வல்லுநர்கள்‌ பதிப்புப்‌ பணியில்‌ ஈடுபடக்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்பட்டனர்‌. கடந்த அரை நூற்றாண்டாகக்‌ கல்வெட்டாய்வில்‌ 
ஈடுபட்டு வருபவரும்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ மேனாள்‌ கல்வெட்டுத்‌ துறைப்‌ 
பேராசிரியருமான முனைவர்‌ செ. இராசு, தனது இசைவினைத்‌ தெரிவித்து 
இத்தொகுதியைப்‌ பதிப்பித்துள்ளார்‌. தென்னிந்தியக்‌ கோயிற்‌ சாசன நூலில்‌ வெளிவந்து 
இன்று இல்லாத கல்வெட்டுகளையும்‌ அவர்பார்வைப்படியாகச்‌ சேர்த்து வைத்திருந்த 
கல்வெட்டுகளையும்‌ இத்தொகுதியில்‌ இணைத்துள்ளார்‌. அவருக்கு எனது நன்றியைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


ஈரோடு மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 2003, 2004, 2005 ஆகிய ஆண்டுகளில்‌ 
கோயம்புத்தூர்‌ தொல்லியல்‌ அலுவலர்‌ திரு பெ. கெளதமபுத்திரன்‌, 


கல்வெட்டாய்வாளர்‌ அமரர்‌ முனைவர்‌ இரா.ப. கருணானந்தன்‌ ஆகியோரால்‌ இத்துறை 
இளநிலைக்‌ கல்வெட்டாய்வாளர்கள்‌, கல்வெட்டுச்‌ சிற்றெழுத்தர்கள்‌, கோயம்புத்தூர்‌ 
அலுவகப்‌ பணியாளர்கள்‌ உதவியுடன்‌ படியெடுக்கப்பட்டன. முனைவர்‌ ர. பூங்குன்றன்‌, 
உதவி இயக்குநர்‌ (ஓய்வு) இத்தொகுதி பதிப்புப்‌ பணிக்கு உதவிகள்‌ செய்தார்‌. இத்துறை 
முன்னாள்‌ மாணவர்களும்‌ கல்வெட்டுப்‌ படியெடுப்போருமான திரு.க. ஈஸ்வரன்‌, திரு. 
கு. குமரவேல்‌, திரு. சேட்டு, திரு. உலகநாதன்‌ ஆகியோர்‌ கிரந்த எழுத்துக்கள்‌ சேர்த்தல்‌, 
சொல்லடைவு தயாரித்தல்‌ ஆகிய பணிகளை மேற்கொண்டனர்‌. இத்துறை கல்வெட்டுப்‌ 
பிரிவுத்‌ தலைவர்‌ முனைவர்‌ சு. இராசகோபால்‌ நூல்‌ வடிவமைப்பையும்‌ 
அச்சுப்பணியையும்‌ மேற்கொண்டார்‌. இவர்கள்‌ அனைவருக்கும்‌ எனது பாராட்டுக்கள்‌. 

இத்தொகுதியில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள கிரந்த எழுத்துக்கள்‌ சென்னை ஐ.ஐ.டி. 
பேராசிரியர்‌ முனைவர்‌ கல்யாணகிருஷ்ணன்‌ வடிவமைத்தவை. குறியீடுகள்‌, தமிழ்‌ 
எண்கள்‌ புலவர்‌. கண்ணையன்‌ வழியாகத்‌ தமிழ்‌ இணையத்தில்‌ பெறப்பட்டவை. 
இவர்களுக்கு என்‌ நன்றி. 

நிதி ஒதுக்கீடு அளித்து, தொல்லியல்‌ துறை பல வெளியீடுகளைக்‌ கொண்டுவர 
ஊக்கப்படுத்தி வரும்‌ தமிழ்நாடு அரசிற்கு எனது மனமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கின்றேன்‌. 

தமிழக அரசியல்‌, பொருளாதார, சமூக வரலாற்றிற்குப்‌ புதிய தரவாக வெளிவரும்‌ 
இத்தொகுதியினை ஆய்வாளர்களும்‌, மாணவர்களும்‌ பொதுமக்களும்‌ பயன்படுத்தி 
தமிழகத்திற்கு மேலும்‌ சிறப்புத்‌ தருவார்கள்‌ என்று நம்புகின்றேன்‌. 


23.03.07 சீதாராம்‌ குருமூர்த்தி 


சென்னை முதன்மை ஆணையர்‌ 





பதிப்புரை 

முன்னுரை 

ஈரோடு மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 

ஈரோடு வட்டம்‌ 1-88 
அறச்சலூர்‌ 1 
அனுமன்பள்ளி 8 
ஈரோடு 14 
கொடுமுடி 42 
கொளாநல்லி 51 
சிவகிரி 65 
முருங்கத்தொழுவு 78 

காங்கயம்‌ வட்டம்‌ 89-160 
அகிலாண்டபுரம்‌ 89 
ஊதியூர்‌ 98 
கீரனூர்‌ 111 
நத்தக்காடையூர்‌ 121 
பாப்பினி 135 
மடவிளாகம்‌ 139 
மருதுறை 147 
முத்தூர்‌ 149 

கோபிசெட்டி பாளையம்‌ வட்டம்‌ 161-163 
அத்தாணி 161 

சத்திய மங்கலம்‌ வட்டம்‌ 164-166 


சத்தியமங்கலம்‌ 164 


பவானி வட்டம்‌ 167-214 


அந்தியூர்‌ 167 
உலகடம்‌ 172 
பட்லூர்‌ 188 
பவானி 198 
பெருந்துறை வட்டம்‌ 215-232 
கத்தாங்கண்ணி 215 
கல்வெட்டுக்களின்‌ சொல்லடைவு 233 


படங்கள்‌ 


முன்னுரை 


ஈரோடு மாவட்டம்‌ ஒரு புதிய மாவட்டம்‌. 18.09.1978 அன்று தமிழக அரசு 
கோயம்புத்தூர்‌ மாவட்டத்திலிருந்த 7 வட்டங்களைப்‌ பிரித்துத்‌ 'தந்தை பெரியார்‌ 
மாவட்டம்‌' என அமைக்கப்படும்‌ என்று அறிவித்தது. 17.09.1979 அன்று “பெரியார்‌ 
மாவட்டம்‌' என அறிவிக்கப்பட்டு 24.09.1979 முதல்‌ தனி மாவட்டமாக இயங்கியது. 1.7.1997 
முதல்‌ இம்மாவட்டம்‌ ஈரோடு மாவட்டம்‌' என்று பெயர்‌ மாற்றம்‌ பெற்றது. 


19 ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ மெக்கன்சியின்‌ உதவியாளர்கள்‌ ஈரோடு 
மாவட்டம்‌ பகுதியில்‌ பல கல்வெட்டுக்களையும்‌, செப்பேடுகளையும்‌ தொகுத்தனர்‌. 
அவை பெரும்பாலும்‌ தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாசனத்‌ தொகுதிகளில்‌ அச்சாகியுள்ளன. 
1887ல்‌ அரசு கல்வெட்டாய்வாளராக நியமிக்கப்பட்ட பேராசிரியர்‌ உல்சு ( ஜெர்மன்‌) 1891 
ஆம்‌ ஆண்டுத்‌ தொடக்கத்தில்‌ ஈரோடு கல்வெட்டுக்களில்‌ சிலவற்றைப்‌ படி எடுத்தார்‌. 
தொடர்ந்து பல ஆண்டு கல்வெட்டுக்கள்‌ படி எடுக்கப்பட்டன. 1920 ஆம்‌ ஆண்டு 
காங்கயம்‌, தாராபுரம்‌ வட்டப்‌ பகுதியில்‌ கிராமம்‌ தோறும்‌ பெரும்பாலான 
கல்வெட்டுக்கள்‌ படி. எடுக்கப்பட்டன. இதுவரை ஏறத்தாழ 600 கல்வெட்டுக்கள்‌ படி. 
எடுக்கப்பட்டுள்ளன. 100 ஊர்களுக்கு மேல்‌ கல்வெட்டுக்கள்‌ படி 
எடுக்கப்பட்டிருந்தாலும்‌ ஈரோடு (6) கொளிஞ்சிவாடி (6) நம்பியூர்‌ (9) சத்தியமங்கலம்‌ 
(1) டணாய்க்கன்‌ கோட்டை. (11) ஆகிய ஐந்து ஊர்களில்‌ உள்ள கல்வெட்டுக்களில்‌ 33 
மட்டுமே இதுவரை தென்னிந்தியக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதிகளில்‌ அச்சாகியுள்ளன. 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்துறை ஈரோடு மாவட்டக்‌ கல்வெட்டுக்களை 
வெளியிடும்‌ முயற்சியை மேற்கொண்டு இத்தொகுதியில்‌ ஈரோடு (7) காங்கயம்‌ (8) 
கோபிசெட்டிபாளையம்‌ (1) சத்தியமங்கலம்‌ (1) பவானி (4) பெருந்துறை (1) ஆகிய ஆறு 
வட்டங்களைச்‌ சேர்ந்த 22 ஊர்க்‌ கல்வெட்டுக்களை வெளியிட்டுள்ளது. இத்‌ 
தொகுதியில்‌ சேரர்‌, சோழர்‌, பாண்டியர்‌, போசளர்‌, விசயநகரர்‌, மதுரை நாயக்கர்‌, மைசூர்‌ 
உடையார்‌, உம்மத்தூர்த்‌ தலைவர்கள்‌, தாரமங்கலம்‌ கெட்டி முதலிகள்‌ மரபு காலத்திய 
கல்வெட்டுக்கள்‌ வெளியிடப்படுகின்றன. இத்‌ தொகுதியில்‌ உள்ள கல்வெட்டுக்களில்‌ 
பாதிக்‌ கல்வெட்டுக்கள்‌ அரச மரபினர்‌ குறிப்போடு உள்ளன. மற்ற பாதிக்‌ கல்வெட்டுகள்‌ 
பல்வேறு சமூகங்களைச்‌ சேர்ந்த மக்களால்‌ வெளியிடப்பட்ட கல்வெட்டுக்களாகும்‌. 
மெக்கன்சியின்‌ உதவியாளர்களால்‌ படி எடுக்கப்பட்டு, தென்னிந்தியக்‌ கோயில்‌ 
சாசனங்களில்‌ உள்ள கல்வெட்டுக்களும்‌, தென்னிந்தியக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதியில்‌ 
உள்ள கல்வெட்டுக்களும்‌ அந்தந்த ஊர்க்‌ கல்வெட்டுக்களுடன்‌ சேர்த்து 
வெளியிட்டி ருப்பது கல்வெட்டு அன்பர்களுக்கும்‌ உள்ளூர்‌ வரலாற்றுக்கும்‌, சமுதாய 
வரலாற்றுக்கும்‌ பெரிதும்‌ துணை புரிபவை. இது இத்‌ தொகுதியின்‌ தனிச்‌ சிறப்பாகும்‌. 


தமிழ்‌-பிராமி கல்வெட்டு 

அறச்சலூர்‌ ஆண்டிபாறைக்‌ கல்வெட்டு முதலாவதாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
தமிழ்‌ இசை, பிராமியிலிருந்து வட்டெழுத்து வரிவடிவத்‌ தொடக்கம்‌, தமிழ்‌ வரிவடிவ 
ஆய்வு இவற்றிற்கு அக்கல்வெட்டு மிக முக்கியமானதாகும்‌. ஈரோடு மாவட்டத்தின்‌ 
தொன்மையான கல்வெட்டும்‌ அதுவே. 


அரச மரபுகள்‌ 

சேரர்‌: கொடுமுடி வீர நாராயண இரவிவர்மன்‌ கல்வெட்டும்‌ (1) ஈரோடு 
கோஇரவிகோதையின்‌ கல்வெட்டுக்களும்‌ (3) இத்‌ தொகுதியில்‌ உள்ளன. கொடுமுடியில்‌ 
சேர மன்னன்‌ மாசிமாதம்‌ அவன்‌. பிறந்த நாளில்‌ பெருந்திரு அமுது செய்யக்‌ கொடை 
யளித்துள்ளான்‌. ஈரோட்டில்‌ தென்னவன்‌ பேரரையனான வஞ்சி வேள்‌ தாழி தன்‌ 
பெயரில்‌ “தாழிஏரி'' வெட்டிய செய்தியும்‌, குழந்தையின்‌ பேருடைச்‌ சிறப்புக்கு அரசன்‌ 
நிலக்‌ கொடை அளித்ததும்‌ கூறப்படுகிறது. 


சோழர்‌: கொங்குச்‌ சோழர்‌ 

பேரரசுச்‌ சோழன்‌, முதல்‌ பராந்தகனின்‌ (907-953) 15 ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ 
கல்வெட்டு ஈரோடு பள்ளிகொண்ட பெருமாள்‌ கோயிலில்‌ உள்ளது. ஆயர்‌ குழுவான 
திருவாய்ப்பாடி. நாட்டார்‌ வெண்ணைக்‌ கூத்த நாயனாருக்குக்‌ கொடையளித்துள்ளனர்‌. 


சோழர்கள்‌ சார்பில்‌ கொங்கு நாட்டைச்‌ சோழர்‌ பெயருடன்‌ ஆட்சி புரிந்த 
கொடும்பாளூர்த்‌ தலைவர்களான கொங்குச்‌ சோழர்‌ கல்வெட்டுக்கள்‌ ஈங்கூர்‌, . 
கொடுமுடி, பிடாரியூர்‌ கத்தாங்கண்ணி, கீரனூர்‌, மடவிளாகம்‌, முத்தூர்‌, சத்தியமங்கலம்‌, 
ஒலகடம்‌, பட்டிலூர்‌ ஆகிய ஊர்களில்‌ உள்ளன. உத்தமசோழ வீரநாராயணன்‌, விக்கிரம 
சோழன்‌ குலோத்துங்க சோழன்‌ ஆகியோர்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. இரு கொங்கும்‌ 
ஆண்ட வீரசோழன்‌ கல்வெட்டு 'திரிபுவனவீர தேவன்‌' என்ற பெயரில்‌ உள்ளது. ஈங்கூரில்‌ 
அய்யனார்‌ உருவச்சிலை எழுந்தருளுவிக்கப்பட்டுள்ளது. கத்தாங்கண்ணியில்‌ 
கிரகனத்தால்‌ கேடு நிகழாதிருக்கக்‌ கொடை கொடுக்கப்பட்டுள்ளது. கத்தாங்கண்ணிக்‌ 
கல்வெட்டு மூலம்‌ குலோத்துங்கன்‌ கார்த்திகைக்‌ கேட்டையில்‌ முடிசூடிய விபரம்‌ 
தெரிகிறது. ஒரு முக்கத்தலவை சோழிய நாழி என்று குறிக்கப்‌ பெறுகிறது. 


கொங்குப்‌ பாண்டியர்‌ 

முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ (1250-1284) தன்‌ தம்பி வீரபாண்டியனை 
கொங்கு நாட்டு அரசனாரக்கினான்‌ என்று திருவரங்கம்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 
(தெ.இ.க.தொகுதி 24-எண்‌ 197). வீரபாண்டியன்‌, சுந்தரபாண்டியன்‌, குலசேகரன்‌ ஆகிய 
மூன்று கொங்குப்பாண்டியர்‌ கல்வெட்டுக்கள்‌ இத்தொகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
ஈரோடு, கொடுமுடி, சிவகிரி, முருங்கத்தொழுவு, அகிலாண்டபுரம்‌ கீரனூர்‌, அத்தானி 
அந்தியூர்‌, அனுமன்பள்ளி ஆகிய ஊர்களில்‌ கொங்குப்‌ பாண்டியர்‌ கல்வெட்டுக்கள்‌ 


உள்ளன. ஈரோடு கல்வெட்டில்‌ அவ்வூர்‌ மூவேந்தசோழச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ என்று 
குறிக்கப்‌ பெறுகிறது. 

எழுநூத்திமங்கலம்‌ குளம்‌ “வரகுணன்‌” என்று அழைக்கப்படுவதால்‌ முற்காலப்‌ 
பாண்டியர்‌ கொங்கு நாட்டில்‌ செய்த திருப்பணி தெரிகிறது. கத்தாங்கண்ணியில்‌ உள்ள 
உம்மத்தூர்த்‌ தலைவன்‌ நஞ்சரையர்‌ கல்வெட்டில்‌ “திரிபுவனத்து இராசாக்கள்‌ 
தம்பிரானார்‌ பராக்கிரம பாண்டிய தேவர்‌ திருமகனார்‌ இராகுத்தப்‌ பெருமாள்‌” அங்கு 
நிர்வாகம்‌ செய்ததாகக்‌ கூறப்படுவது அரிய செய்தியாகும்‌. அவர்‌ தென்காசிப்‌ பாண்டியர்‌ 


ஒருவரின்‌ மகனாக இருக்கலாம்‌. 


விசய நகரர்‌ 

அறச்சலூர்‌, ஈரோடு, சிவகிரி, அகிலாண்டபுரம்‌, ரனூர்‌, நத்தக்‌ கரையூர்‌, 
மடவிளாகம்‌, மருதுறை, பவானி ஆகிய ஊர்களில்‌ விசயநகர அரசர்‌ கல்வெட்டுக்கள்‌ 
உள்ளன. முதலாம்‌ தேவராயர்‌, மல்லிகார்ச்சுனராயர்‌, இரண்டாம்‌ தேவராயர்‌, கிருஷ்ண 
தேவராயர்‌, அச்சுதராயர்‌, இராமராயர்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. பாலயதேவமகாராசா, 
கொண்டம ராசர்‌, அண்ணரய்யன்‌, கோவிந்தராயர்‌ போன்ற விசயநகர ஆட்சிப்‌ 
பிரதிநிதிகள்‌ குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. மதுரை நாயக்கர்கள்‌ இவர்களின்‌ 'காரியத்துக்குக்‌ 
கர்த்தர்‌' என இரண்டு கல்வெட்டுக்களில்‌ குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. 


போசளர்கள்‌ 

அறச்சலூர்‌, ஈரோடு, சிவகிரி, கத்தாங்கண்ணி, பாப்பினி, பட்டிலூர்‌ ஆகிய 
இடங்களில்‌ போசள மூன்றாம்‌ வீரவல்லாளன்‌ கல்வெட்டுக்கள்‌ மட்டும்‌ 
காணப்படுகின்றன. அறச்சலூர்க்‌ கல்வெட்டொன்று கீழிலிருந்து மேல்‌ நோக்கிப்‌ 
படிக்கும்‌ அரிய நிலையில்‌ உள்ளது. ஒரு ஈரோட்டுக்‌ கல்வெட்டில்‌ பூந்துறை நாட்டார்‌ 
வெள்ளோட்டில்‌ கூடி திண்டல்‌ கிராமத்தை ஈரோடு சிவன்‌ கோயிலுக்கும்‌ கொடையாக 
அளித்துள்ள செய்தி உள்ளது. 

கத்தாங்கண்ணிக்‌ கல்வெட்டில்‌ திருவெம்பாவை, திருவாதிரை விழாக்கள்‌ 
நடைபெற்றமை கூறப்படுகிறது. போசளத்‌ தண்ட நாயக்கன்‌ பாப்பினிக்கு 'கொங்கரமாரி 
மாதவ நல்லூர்‌' என்று பெயரிட்டு டணாயக்கன்‌ கோட்டை மாதவப்பெருமாள்‌ 
கோயிலுக்கு அவ்வூரைக்‌ கொடையாக அளிக்கச்‌ செய்துள்ள செய்தி சொல்லப்படுகிறது. 


மதுரை நாயக்கர்கள்‌ 

ஈரோட்டில்‌, மதுரை நாயக்கர்‌ காலக்‌ கல்வெட்டு உள்ளது. ஈரோட்டில்‌ 
வீரப்பநாயக்கன்‌ வீரவெங்கடபதி ராயரின்‌ பிரதிநிதி என்று தன்னைக்‌ குறித்துக்‌ 
கொண்டுள்ளான்‌. நத்தக்கரையூரில்‌ முத்து வீரப்ப நாயக்கர்‌ கல்வெட்டில்‌ விசயநகர 
இராமதேவ மகாராயர்‌ மேலான்மை அரசராகக்‌ குறிக்கப்பட்டுள்ளார்‌. 


மைசூர்‌ உடையார்கள்‌ 


ஈரோடு, சிவகிரி, சத்தியமங்கலம்‌, பவானி ஆகிய இடங்களில்‌ மைசூர்‌ உடையார்கள்‌ 
கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. சிக்கதேவராச உடையார்‌ கிருஷ்ணராச உடையார்‌ ஆகியோர்‌ 
கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. சிக்கராயர்‌ காலத்தில்‌ நஞ்சராயரும்‌, கிருஷ்ணராச உடையார்‌ 
காலத்தில்‌ ரங்கராயர்‌, வீரப்பநாயக்கர்‌, திம்மாசய்யன்‌ ஆகியோரும்‌. ஆட்சிப்‌ 
பிரதிநிதிகளாகக்‌ குறிக்கப்‌ பெ றுகின்றனர்‌. 


உம்மத்தூர்த்‌ தலைவர்கள்‌ 

பதினைந்தாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ விசயநகரப்‌ பேரரசு வலிமை குன்றிய 
காலத்தில்‌ உம்மத்தூர்த்‌ தலைவர்கள்‌ கொங்கு நாட்டில்‌ தனியாட்சி நடத்தினர்‌. 
அந்தியூரில்‌ நஞ்சராயர்‌ கல்வெட்டும்‌, கத்தாங்கண்ணியில்‌ நஞ்சண உடையார்‌ 
கல்வெட்டும்‌ உள்ளது. கிருஷ்ணதேவராயர்‌ உம்மத்தூர்த்‌ தலைவர்களை அடக்கிப்‌ 
பருவதராகுத்தன்‌ என்பவனை ஈரோட்டுப்‌ பகுதிக்கு அரசுப்‌ பிரதிநிதியாக 
நியமித்துள்ளார்‌. 


கெட்டி முதலிகள்‌ 

தாரமங்கலம்‌ கெட்டி முதலியார்‌ பேரரசர்கட்கு உட்பட்டு ஆட்சி செய்தாலும்‌ 
சிலசமயம்‌ சுயேச்சையாகத்‌ தங்கள்‌ பெயரில்‌ கல்வெட்டுக்களைப்‌ பொறித்துக்‌ 
கொண்டனர்‌. பவானி, அத்தானி போன்ற இடங்களில்‌ முதலியார்‌ நல்லுடையப்பர்‌ அவர்‌ 
மகன்‌ இம்முடிக்‌ கெட்டி முதலி ஆகியோர்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. அத்தானிக்‌ 
கல்வெட்டில்‌ பெருமாள்‌ தீட்சிதர்‌ என்ற அலுவலரும்‌, பவானிக்‌ கல்வெட்டில்‌ இம்முடிக்‌ 
கெட்டி முதலியார்‌ மனைவி சின்னம்மையும்‌ குறிக்கப்பெறுகின்றனர்‌. பவானியில்‌ 
அவர்கள்‌ பல திருப்பணிகளை மேற்கொண்டுள்ளனர்‌. 


கிழக்கிந்தியக்‌ கம்பெனி 

கிழக்கிந்தியக்‌ கம்பெனி நிர்வாகத்தை மேற்கொண்டவுடன்‌ 1799 முதல்‌ 1804 வரை 
நொய்யல்‌ வடக்கு மாவட்டத்திற்கு பவானி தலைநகராக இருந்தது. 1804ல்‌ பவானியில்‌ 
கலெக்டராக இருந்த வில்லியம்‌ கேரோ பவானிக்‌ கோயில்‌ பள்ளியறைக்கு தந்தம்‌ 
போர்த்த தூரிக்கட்டில்‌ ஒன்றைக்‌ கொடையாகக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ கையெழுத்தும்‌ 
தந்தத்தில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 180.4 இல்‌ கோவை மாவட்டம்‌ அமைக்கப்பட்டு 
கோயமுத்தூர்‌ தலைநகரானது. 


கோனேரின்மை கொண்டான்‌ 

அரசன்‌ நேரடியாகவோ, ஓலை மூலமாகவே கொடுக்கும்‌ கொடைகளில்‌ அரசர்‌ 
பெயர்‌ குறிக்காமல்‌ கோனேரின்மை கொண்டான்‌ என்று குறிப்பர்‌. கொடுமுடி, 
கத்தாங்கண்ணி, முத்தூர்‌, ஓலகடம்‌, பட்டிலூர்‌ போன்ற இடங்களில்‌ கோனேரின்மை 


கொண்டான்‌ என்று தொடங்கும்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. கொடுமுடியில்‌ பாண்டிய 
மன்னனுக்கும்‌ மற்ற ஊர்களில்‌ கொங்குச்‌ சோழருக்கும்‌ உரியதாக அப்பெயர்‌ 
விளங்குகிறது. கல்வெட்டுக்களில்‌ அதற்குரிய குறிப்பு உள்ளன. 


மக்கள்‌ கல்வெட்டுக்கள்‌ 

அரசர்‌, அதிகாரிகள்‌ பெயர்‌ இல்லாமல்‌ மக்கள்‌ நேரடியாகத்‌ தங்கள்‌ பெயரில்‌ 
கொடுத்த கொடையைக்‌ குறிக்கும்‌ கல்வெட்டுக்கள்‌ சரி பாதி இத்தொகுதியில்‌ உள்ளன. 
கொங்கு வேளாளர்கள்‌, வேட்டுவர்கள்‌, ஆசாரியர்‌, வேட்கோவர்‌, முதலியார்‌, வணிகர்‌, 
கணக்கர்‌, தட்டார்‌, சிவப்பிராமணர்‌ ஆகியோர்‌ கொடைகள்‌ அவற்றில்‌ குறிக்கப்‌ 
பெறுகின்றன. கொங்கு வேளாளர்களும்‌, வேட்டுவர்களும்‌, ஊராளிகளாகவும்‌ பலர்‌ 
அரசரால்‌ சிறப்புப்‌ பெயர்‌ அளிக்கப்பட்ட அரசு அலுவலர்களாகவும்‌ இருந்துள்ளனர்‌. 
வேளாளர்‌ வேட்டுவர்‌, குலப்‌ பெயர்கள்‌ பல குறிக்கப்‌ பெற்றுள்ளன. கொங்கு 
வேளாளர்களில்‌ ஒரு பிரிவான வடகரைக்‌ கவுண்டர்கள்‌ “நரம்பர்‌” என்று அந்தியூர்க்‌ 
கல்வெட்டில்‌ குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. ஈரோடு, கொடுமுடி போன்ற ஊர்களில்‌ மக்கள்‌ 
ஓரே கொடையை சைவ-வைணவ கோயில்கட்கு அளித்துள்ளனர்‌. ஈரோட்டில்‌ 
காவிரிக்கரை தர்காவிற்கு மைசூர்‌ உடையாரின்‌ அதிகாரிகள்‌ பலர்‌ 
கொடையளித்துள்ளனர்‌. இது சமய ஒருமைப்பாட்டைக்‌ காட்டுகிறது. வடகரை 
நாட்டார்‌ காஞ்சிக்கோயில்‌ நாட்டுக்‌ கூகலூர்க்‌ கோயிலுக்கும்‌ பூந்துறை நாட்டார்‌ 
அரையநாட்டுக்‌ கொடுமுடிக்கும்‌ கொடைகள்‌ அளித்துள்ளனர்‌. பாண்டிய நாட்டு 
மக்கள்‌ பலர்‌ ஈரோடு மாவட்டத்தில்‌ கோயில்கட்குக்‌ கொடையளித்துள்ளனர்‌. 
வேளாளர்‌, வேட்டுவர்‌, சிவப்பிராமணர்‌ குடும்பத்துப்‌ பெண்கள்‌ பலர்‌ 
கொடையளித்துள்ளனர்‌. ஒரு சிவப்பிராமணர்‌ 'நாற்பத்தொண்ணாயிர பட்டன்‌' 
என்றும்‌, ஒரு ஆசாரியர்‌ 'சித்திரமேழித்தட்டான்‌' என்றும்‌ குறிக்கப்படுவது வேளாளரால்‌ 
அவர்கள்‌ பெற்ற சிறப்புத்‌ தெரிகிறது. 


நில அளவு 

கொடுமுடிக்‌ கல்வெட்டிலும்‌, ஈரோட்டுக்‌ கல்வெட்டிலும்‌ ஒரு மா நிலம்‌ எவ்வளவு 
என்று அளவு கூறப்படுகிறது. “பன்னீரடிக்‌ கோலால்‌ ஐ.நூறு குழிகொண்டது ஒரு 
மா”என்று கொடுமுடிக்‌ கல்வெட்டிலும்‌' “இருபத்து நாலடிக்‌ கோலால்‌ இருநூற்று 
ஐம்பத்தாறு குழிகொண்டது ஒரு மா” என்று ஈரோட்டுக்‌ கல்வெட்டிலும்‌ 
கூறப்பட்டுள்ள து. 


துலுக்கணசாமி 

கொங்கு வேளாளர்கள்‌ வழிபடும்‌ கொளாநல்லி பொன்குழலியம்மன்‌ கோயிலில்‌ 
ஒரு சன்னதியில்‌ உள்ள சுவாமிக்கு “துலுக்கண்ணசாமி” என்று பெயர்‌ கூறப்படுகிறது. 
அக்கோயிலுக்குக்‌ கொடை கொடுத்த பெருமக்களில்‌ ஒருவர்‌ பெயர்‌ 'துலுக்கண 
கவுண்டர்‌' என்பதாகும்‌. இதே போன்று காகம்‌, காஞ்சிக்‌ கோயில்‌ ஆகிய ஊர்களில்‌ 


Vv 


கொங்கு வேளாளர்கள்‌ 'ராவுத்தணசாமி' என்னும்‌ இசுலாமியப்‌ பெரியவரைக்‌ 
குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர்‌. 


சிற்பிகள்‌ பெயர்‌ 
கோயில்களைக்‌ கட்டிய சிற்பிகள்‌ பெயர்‌ மிக அரிதாகச்‌ சில இடங்களில்‌ மட்டும்‌ 
கூறப்படுகின்றன. பவானிக்‌ கோயிலில்‌ 


“இந்த மண்டபம்‌ வேலை பண்ணினது வீரராகவாசாரி தம்பி சேஷாசாரி” 


“இந்தத்‌ திருப்பணி முடிச்ச ஆசாரியின்‌ குருவ ஆசாரி மகன்‌ ரங்கப்ப ஆசாரி தம்பி 
நாராயண ஆசாரி” 


என்ற தொடர்கள்‌ கல்வெட்டில்‌ காணப்படுகின்றன. அறச்சலூர்க்‌ கல்வெட்டில்‌ 
“கோயில்‌ வேலை தட்டான்‌” என்ற தொடர்‌ காணப்படுகிறது. 


புதிய நாட்டு பகுதிகள்‌ 

காஞ்சிக்கோயில்‌ நாடும்‌, பூந்துறை நாடும்‌ தனித்தனி நாடுகள்‌. ஆனால்‌ இரண்டு 
நாடுகள்‌ இணையும்‌ பகுதிக்குக்‌ “காஞ்சித்‌ துண்டம்‌” என்று பெயர்‌ இருந்துள்ள து. 
பூந்துறை நாட்டு ஈரோடு காஞ்சித்‌ துண்டத்‌ து ஈரோடு என்று குறிக்கப்படுகிறது. காவிரிக்‌ 
கரையில்‌ உள்ள கொடுமுடிப்‌ பகுதி அரைய நாட்டைச்‌ சேர்ந்தது. ஆனால்‌ கொடுமுடிக்‌ 
கல்வெட்டில்‌ அப்பகுதியின்‌ பெயர்‌ 'நற்காவிரி நாடு' என்று கூறப்படுகிறது. 
கத்தாங்கண்ணி குறுப்பு நாட்டுக்குரியது. கத்தாங்கண்ணிக்‌ கல்வெட்டில்‌அப்பகுதி 
'வீரசோழபுர நாடு' என்று குறிக்கப்பட்டுள்ளது. தென்குறுப்பு நாட்டுக்கு அப்பெயர்‌ 
வழங்கியுள்ள து. 


பிற செய்திகள்‌ 

மடவிளாகம்‌, பவானி, ஈங்கூர்‌, பிடாரியூர்‌, முத்தூர்‌ போன்ற இடங்களில்‌ சிறந்த 
பாடல்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. ஏறக்குறைய பாதிக்‌ கல்வெட்டுக்கள்‌ கோயில்‌ 
திருப்பணிகள்‌ பற்றிய பல செய்திகளைக்‌ கூ அகின்றன. 'ஸ்வஸ்திஸ்ரீ' என்று வடமொழி 
கிரந்த எழுத்துச்‌ சொற்களுடன்‌ 'நன்மங்கலஞ்சிறக்க' என்ற தூய தமிழ்த்‌ தொடர்‌ சில 
இடங்களில்‌ காணப்படுகிறது. கம்மாளரும்‌, பார்ப்பாரச்‌ சான்றாரும்‌, கைக்கோளரும்‌ 
சிவபிராமணரும்‌ சில உரிமைகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. கோயிலுக்குக்‌ கம்பு கொடுக்கும்‌ 
வழக்கம்‌ இருந்துள்ள து. கோயில்‌ நிலத்தை உழுது மேல்வாரம்‌ நெல்‌ கொடுக்க ஓப்புக்‌ 
கொண்டாலும்‌ “குளம்‌ எத்தாத நாள்‌' நெல்லுக்குப்‌ பதிலாகப்‌ புன்செய்த்‌ தானியம்‌ 
கொடுக்க அனுமதிக்கப்பட்டது. முன்பு இப்பகுதியில்‌ நெல்‌ விளைச்சல்‌ குறைவு என்று 
தெரிகிறது. 

அகிலாண்டபுரத்தில்‌ மூன்று சிறிய குளத்தின்‌ நீரை ஒரு பெரிய குளத்தில்‌ 
விழச்செய்து பாசன வசதி செய்துள்ளனர்‌. நத்தக்காரையூரில்‌ நொய்யலை அடைத்துப்‌ 


v 


புது அணையும்‌ வாய்க்காலும்‌ கட்டப்பட்டுள்ளது. எழு நூத்திமங்கலத்தில்‌ உடைந்த 
குளம்‌ பழுது பார்க்கப்பட்டுள்ள து. குளப்பாசனம்‌ முழுவதும்‌ கோயிலுக்குக்‌ 
கொடைகொடுச்கப்பட்டுள்ளது. அறச்‌ செயல்கட்குத்‌ தீங்கு செய்தால்‌ “நரகத்துக்கு 
நாற்றங்கால்‌ ஆவான்‌” என்றும்‌ உரிய விளக்கு எரிக்காதவர்‌ “கண்ணும்‌ மண்ணும்‌ இழக்கக்‌ 
கடவர்‌” என்றும்‌ அரிய தொடர்கள்‌ காணப்படுகின்றன. 


அகிலாண்டபுரம்‌ போன்ற சில இடங்களில்‌ 14 ஆம்‌ நூற்றாண்டு எழுத்தமைதியில்‌ 
அரசன்‌ பெயர்‌ இல்லாமல்‌ சில கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. மூன்றாம்‌ வீரவல்லாளன்‌ 
மறைவிற்குப்‌ பின்‌ விசயநகர ஆட்சி நிலையாக அமையும்‌ இடைக்காலத்தில்‌ அவை 
வெட்டப்பட்டவையாக இருக்கலாம்‌ (1341-1380). ஊதியூரில்‌ மாணிக்கி (தேவரடியார்‌) 
கோயில்‌ திருப்பணி செய்துள்ளாள்‌. கொளாநல்லிக்‌ கல்வெட்டொன்று 'சிவமயம்‌' 
என்று தொடங்கி 'ராமஜெயம்‌' என்று முடிகிறது. கொங்குவேளாள கவுண்டர்களின்‌ 
மனைவிமார்கள்‌ 'கவுண்டச்சி' என்று கல்வெட்டில்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளனர்‌. கோயில்‌ 
பகுதிகளாக சித்திரக்கால்‌, போதிகை, பந்தி, உத்தரம்‌ என்ற பல பெயர்கள்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. 1904 ஆம்‌ ஆண்டு காவிரித்‌ தூய்மையைப்‌ பாதுகாக்க 
எடுக்கப்பட்ட முயற்சியை அங்குள்ள காவிரிக்கரைக்‌ கல்வெட்டால்‌ அறிகின்றோம்‌. 1907 
ஆம்‌ ஆண்டு தந்தை பெரியாரின்‌ தாயாரும்‌ சிறியபாட்டியும்‌ தங்கள்‌ சேமிப்பைக்‌ 
கொண்டு ஈரோடு பெருமாள்கோயில்‌ பிரகாரங்களுக்குச்‌ சலவைக்கல்‌ பாவியுள்ளதை 
ஒரு கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


றைவன்‌ பெயர்‌, ஊர்ப்‌ பெயர்கள்‌ ய்வுக்குரிய பல செய்திகள்‌ 
1 ஆய்வுக்கு 


இக்கல்வெட்டுக்களில்‌ காணப்படுகின்றன 


பழைய பெயர்கள்‌ இப்போது வழங்கும்‌ பெயர்‌ 
தலையநல்லூர்‌ சிவகிரி 
கற்றாயன்காணி கத்தாங்கண்ணி 
பெருந்தொழு முருங்கத்தொழு 
கரையூர்‌ நத்தக்காடையூர்‌ 
சதுமுகம்‌ சதுமுகை 
பாற்பதி பாப்பினி 
காங்கயம்‌ அகிலாண்டபுரம்‌ (தனி ஊர்‌) 
நக்க்சுவரம்‌ நாகீசுவரம்‌(சிவகிரி) 
குலோத்துங்க சோழ சொக்கப்பெருமாள்‌ (கத்தாங்கண்ணி) 


விண்ணகராழ்வார்‌ 


vii 


கறையூர்‌ கொடுமுடி 
அய்யகரம்‌ அய்யம்பாளையம்‌ 


பட்டில்‌ பட்டிலூர்‌ (பட்லூர்‌) 


இத்தொகுதியில்‌ குறிக்கப்பட்ட வட்டங்களில்‌ உள்ள எல்லாக்‌ கோயில்‌ 
கல்வெட்டுக்களும்‌ இத்‌ தொகுதியில்‌ இடம்‌ பெறவில்லை. இன்னும்‌ சில ஊர்கள்‌ 
எஞ்சியுள்ளன. துறை கள ஆய்வு செய்த ஊர்க்‌ கல்வெட்டுக்கள்‌ வெளியிடப்பட்டுள்ளன. 
பிற கல்வெட்டுக்கள்‌ அடுத்த தொகுதிகளில்‌ வெளிவரும்‌. 

ஈரோடு மாவட்டத்தின்‌ அரசியல்‌, சமுதாய, சமய, பெருளாதார வரலாற்றுக்குப்‌ 
பெருந்துணை புரியும்‌ இக்‌ கல்வெட்டுக்களின்‌ முதல்‌ தொகுதியை வெளியிடும்‌ தமிழ்நாடு 
அரசு தொல்லியல்‌ துறைப்‌ பணி பாராட்டுதற்குரியது. எங்களை இப்பணியில்‌ 
ஈடுபடுத்திய தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை முதன்மை ஆணையர்‌ முனைவர்‌. 
சீதாராம்‌ குருமூர்த்தி, இ.ஆ.ப., அவர்கட்கும்‌, கல்வெட்டுப்‌ பிரிவுத்‌ தலைவர்‌ முனைவர்‌. 
சு. இராசகோபால்‌ அவர்கட்கும்‌ துறையிலுள்ள பிறருக்கும்‌ நன்றி உரியதாகும்‌. 


செ. இராசு 
ஈரோடு 


viii 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு 
ஈரோடு 
அறச்சலூர்‌ 
தமிழ்‌ 
தமிழ்‌-பிராமி 


தொடர்‌ எண்‌ : 1000/2003 


ஆட்சி ஆண்டு 2 

வரலாற்று ஆண்டு : கி.பி. 3 ஆம்‌ நூ.ஆ 
இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டுஅறிக்கை : 280 /1961-62 

முன்‌ பதிப்பு : கல்வெட்டியல்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ s J 


அறச்சலூர்‌ மலையில்‌ ஆண்டிபாறை என்று அழைக்கப்படும்‌ சமணர்‌ 


குகைத்தளத்தில்‌ உள்ள கல்வெட்டு 


மணிய்‌ வண்ணக்கன்‌ தேவன்‌ சாத்தன்‌ என்பவன்‌ இசைக்குறிப்பை எழுதி 


வைத்தான்‌ என்பது கல்வெட்டுத்‌ தரும்‌ செய்தி, தமிழ்‌ - பிராமி எழுத்து 


வட்டெழுத்தாக வளரத்தொடங்கிய காலத்தில்‌ எழுதப்‌ பெற்ற 


கல்வெட்டு. தொல்காப்பிய விதிப்படி 'அரையளவு குறுகல்‌ மகரம்‌ 


உடைத்தே உட்பெறு புள்ளி உருவாகும்மே' (தொல்‌ நூல்‌ மரபு 13,14) 


என்பதற்கு எடுத்துக்காட்டாக முதல்‌ எழுத்து எகரம்‌ உட்பெறுபுள்ளி 


பெற்று வந்திருப்பது சிறப்புக்குரியது. 


1. எழுத்துப்‌ புணருத்தான்‌ மணிய்‌ 


2. வண்ணக்கன்‌ தேவன்‌ சாத்தன்‌ 





த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1001/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு ன்‌ 

ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 3 ஆம்‌ நூ.ஆ. 
அறச்சலூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை :  281,282/1961-62 
தமிழ்பிராமி முன்‌ பதிப்பு : கல்வெட்டியல்‌ 


- ஊர்க்‌ கல்வெட்டு 

- எண்‌ £ 
அறச்சலூர்‌ மலையில்‌ ஆண்டிபாறை என்று அழைக்கப்படும்‌ சமணர்‌ 
குகைத்தளத்தில்‌ உள்ள கல்வெட்டு 


வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க இசைக்குறிப்புக்கள்‌. இவ்வாறு இசை 
எழுத்துக்களைச்‌ சேர்ப்பதை சிலப்பதிகார உரையாசிரியர்‌ சித்திரப்‌ 


புணர்ப்பு, வஞ்சணைப்‌ புணர்ப்பு என இரண்டு வகையாகக்‌ கூறியுள்ளார்‌. 


தை தா தே தா தை 


தை தா தே தா தை 





கை த தை த கை 
த கை த கை த 
தை த கை த தை 
த கை த கை த 
கை த தை த கை 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1002/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : பவ 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 1334 
ஊர்‌ அறச்சலூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 278//1961-6 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

அரசு போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரவல்லாளதேவர்‌ எண்‌ : 4 


இடம்‌: 


புற்றிடங்கொண்ட நாயனார்‌ கோயில்‌ அதிட்டானப்‌ பகுதி. 


குறிப்புரை: அறச்சலூர்‌ கரைய வேட்டுவர்‌ செய்யார்‌ பல்லவராயன்‌ திருநிலை கால்‌, 


படி ஆகியவை செய்வித்தமை கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 


17 


ஷுஹிஸ்ரீமோஜ-. வுஐஸ வீரவல்லா[ஸ] தேவர்‌ உரமிவிராஜஒ 
பண்ணியருளா னின்ற வவ ஸுவது[ஸ]ஈத்துத்‌ தைய்‌ மாதத்தொரு 
நாள்‌ 

மேல்கரைப்‌ பூந்துறை நாட்டு அறைச்சலூரில்‌ கறைய வேட்டுவரில்‌ 
செ[ய்‌ி]யான்‌ பல்லவராயனேன்‌ இவ்வூரி[ல்‌] உடையார்‌ 
புற்றிடங்கொண்ட நாயனார்கோ 

யிலில்‌ திருக்கட்டளையில்‌ திருநிலை காலும்‌ படியும்‌ செய்‌] வித்தேந்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1003/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு உ டல 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி, 14 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : அறச்சலூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  279/1961-62 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த ௬ 
அரசு ; ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ f= எண்‌ 5 இ 
இடம்‌: புற்றிடங்கொண்ட நாயனார்‌ கோயில்‌ அதிப்பினப்‌ பகுதி. 


குறிப்புரை: ஐந்துவகைக்‌ கம்மாளர்களில்‌ தட்டார்‌ பிரிவைச்‌ சேர்ந்த இருவர்‌ கொடை 
கொடுத்ததை 
கல்வெட்டு: 
அ. 1.  ரெளிவுதிறி வருஷ[ம்‌*] தேவநாத. . . 


2, .. பிள்ளை கோயி[ல்‌] வேலை தட்டான்‌ 


ஆ. 1. மகன்‌ தேவதட்‌ 


8. டான்‌ த[ம்‌] மம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1004/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 ல 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி. 14 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : அறச்சலூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு : போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ?  வீரவல்லாளன்‌ [1! எண்‌ : 6 
இடம்‌: அறச்சாலையம்மன்‌ கோயில்‌ படிக்கட்டுக்‌ கல்‌. இக்கல்வெட்டு 


இப்போது ஈரோடு கலைமகள்‌ அருங்காட்சியகத்தில்‌ உள்ளது. 


குறிப்புரை: கல்வெட்டினைக்‌ &ழிருந்து மேலாகப்‌ படிக்க வேண்டும்‌. 


கல்வெட்டு: 

வர்‌ 

ாள தே 
வல்ல 
கவீர 
ஞ்‌ சிறக்‌ 
ங்கல 
நன்ம 


ன்மம்‌ 


oo 3 ஐ MAN 


ண்டத 


யன்க 


ணன்‌ டை! 
ணத ௯] 


லவரா 


பல்‌ 


ஷய 
bo 


இதுபோன்ற அமைப்பில்‌ ஒரு கல்வெட்டின்‌ பகுதி ஈரோடு மாவட்டம்‌ பெருந்துறை வட்டம்‌ திங்களூர்‌ 


சந்திரபுரீசுவரர்‌ கோயிலிலும்‌ உள்ளது. 
5 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 1560 (9) 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு கி.பி. 16 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ அறச்சலூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு :தெ.இ.கோ. சா .1:238* 
அரசு விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ கோவிந்தராயர்‌ எண்‌ : 7 


இடம்‌: 


அறச்சலூர்‌ புற்றிடங்கொண்டீசுவரர்‌ கோயில்‌ 


குறிப்புரை: அறச்சலூர்‌ புற்றிடங்கொண்டீசுவரருக்கு நிலம்‌ கொடையாக 


அளிக்கப்பட்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


சொஸ்திஸ்ரீமன்‌ மகாமண்டலேசுவரனாகிய ஸ்ரீமது கோவிந்தராயர்‌ 
பூந்துறை நாட்டில்‌ புற்றிடங்கொண்டீசுவர தம்பிரானுக்கு தர்ம 
பரிபாலனம்‌ . . . . கலியுக செகாத்தம்‌ ஸு ஐர௱௬ம மேல்‌ செல்லா 
நின்ற செய ஷ்‌ அப்பிசி மீரு ௨ திங்கள்‌ கிளமை அசுவனி 
நெக்ஷத்திரம்‌ கூடிய சுபதினத்தில்‌ பூந்துறை நாட்டில்‌ அறச்சலூர்‌ 
புற்றிடங்கொண்டீறாற சுவாமியாருக்கு ஊசிபாளையத்துக்கு வடக்கு 
நாகமலைக்கு தெற்கு வெள்ளை பிள்ளையார்‌ கோயிலுக்கு மேற்கு 
யிந்த நாலு பாங்கு யெல்லையும்‌ சூலக்கல்லுப்‌ போட்டு சாசனம்‌ 
யெழுதி குடுத்தது யிந்த தற்மத்தை பரிபாலனம்‌ பண்ணின பேர்கள்‌ 
அசுவமேத யாகம்‌ பண்ணின பலனை அணுபவிப்பார்கள்‌ யிந்த 
தற்மத்தை அசுத்தம்‌ பண்ணின பேர்கள்‌ கெங்கைக்‌ கரையில்‌ காறாம்‌ 


பசுவை கொன்ற தோஷம்‌ போவ கடவனாகவும்‌ 


*தெ.இ.கோ.சா.1:838 என்பது தென்னிந்தியக்‌ கோயிற்‌ சாசனங்கள்‌ தொகுதி! 
எண்‌:238 என்பதைக்‌ குறிக்கும்‌ 


6 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு கலி 1560 (2) 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 16 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ அறச்சலூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ்‌ 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ. சா .1: 237 
அரசு விசயநகரம்‌ ஊர்ச்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ அச்சுததேவராயர்‌ எண்‌ த 


இடம்‌: 


அறச்சலூர்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ உள்ள கல்வெட்டு. 


குறிப்புரை: அறச்சலூர்‌ புற்றிடங்கொண்டீசுவரருக்கு நிலம்‌ கொடையாக அளித்த 


செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


சுவஷ்த்தி ஸ்ரீமன்‌ மகாமண்டலேசுவரராதிய அச்சுதராயசுவாமி காரியம்‌ 
பரிபாலனம்‌ . . . . . . கலியுக செகாத்தம்‌ ஸூ கரு௱சும மேலே 
செல்லாநின்ற செய ஐ சித்திரை மீ” மரு உ புதவாரமும்‌ புனற்பூச 
நகெத்திரமும்‌ கூடிய சுபதினத்தில்‌ பூந்துறை நாட்டு அரசலூரில்‌ 
புற்றிடங்கொண்ட ஈசுவரலிங்க நாதருக்கு மண்டப்பாறைக்‌ 
காட்டுக்கும்‌ தெற்கும்‌ பள்ளக்‌ காட்டுக்குக்‌ கிளக்கு 
புதுப்பாளையத்துக்குப்‌ போற இட்டேறிக்கு வடக்கும்‌ 
ஊசிப்பாளையத்து பாசபறுப்புக்கு போர இட்டேறிக்கு குளனாங்‌ 
கல்லுக்கு &ழ்புரத்து மார்க்கம்‌ யிந்த நாற்பாங்கு யெல்லையும்‌ கல்லு 
சாசனம்‌ போட்டுக்‌ குடுத்தது யிந்த தற்மத்தை பரிபாலனம்‌ 
பண்ணினவர்கள்‌ அசுவமேத யாகம்‌ பண்ணின பலனை 
அனுபவிப்பார்கள்‌ யிதை அயிதம்‌ பண்ணின பேர்கள்‌ 
காறாம்பசுவைக்‌ கொன்ற தோஷம்‌ பிறாமணனை கொண்ண தோஷம்‌ 


போவ கடவானாகவும்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 81/2005 


ஆட்சி ஆண்டு காளயுக்தி 


வரலாற்று ஆண்டு , கி.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 224 / 1964 
முன்‌ பதிப்பு ர 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 9 


அனுமீசுவரர்‌ சிவாலயம்‌. சுப்பிரமணியர்‌ சந்நதி முன்‌ நடப்பட்டுள்ள கல்‌. 


வீரண கவுண்டர்‌ மகன்‌ பச்சையாக்‌ கவுண்டன்‌ சிவன்‌ கோயிலில்‌ 


சுப்பிரமணியர்‌ கோயிலைக்‌ கட்டினார்‌. 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ ஈரோடு 
ஊர்‌ :  அனுமன்பள்ளி 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு ட தது 
மன்னன்‌ ப இ. 
இடம்‌: 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 


1. காலையுக்தி வருஷம்‌ அற்பசி மாதம்‌ 


2. சுப்பிரமணிய சுவாமியார்‌ சன்னதி வீரண கவுண்டன்ம 


ல. கன்‌ பச்சையாக்‌ கவுண்டன்‌ உபையம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 82/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கி 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ,பி. 1288 
ஊர்‌ அனுமன்‌ பள்ளி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  225/ 1963-64 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 2 2 


இடம்‌: 


அனுமீசுவரர்‌ கோயிலில்‌ சண்டிகேசுவரர்‌ ஆலய வடசுவர்‌. 


குறிப்புரை: ஆமூர்நாட்டு வெள்ளூரான கோதண்டராமபுரத்து வியாபாரி 


மிலட்டுருடையான்‌ பெரிய நாயன்‌ இனியாரன்‌ அனுமீசுவரர்‌ கோயிலில்‌ 
சண்டிகேசுவரரை எழுந்தருளச்‌ செய்து அவர்க்குக்‌ கோயில்‌ கட்டி 
சந்தியாதீபம்‌ வைத்தான்‌. சிவாலயத்து மண்டபத்தில்‌ திருநிலைகாலும்‌ 
படியும்‌ செய்வித்தான்‌. 


கல்வெட்டு: 


1. 


ஷஹிஷஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு ௮ ஆவது சண்டேசுர 
நாயனாரையும்‌ ஏறியருள 

ப்‌ பண்ணி இவற்குக்‌ கோயிலுஞ்செய்வித்து இவற்குத்‌ திரு[விளக்கு] 
சந்திராதித்தவரை [ஓ] 

௬ விளக்கிடக்கடவதாக கோயிற்‌ காணியு[டைய] சிவபிராமணர்களில்‌ 
கவுசிய ே 

காத்திரத்து பிள்ளன்‌ பொ[ந்ந]ம்பல [நம்பி] மகன்‌ திருவம்பல 

நம்பி வசங்குடுத்த அச்சு ஒந்றுங்‌ குட[ங்‌] கொண்டு கோயில்‌ புக்காரெல்‌ 
லாம்‌ இவிளக்கிடக்‌ கடவதாகவும்‌ உடையார்‌] மண்டபத்தில்‌ 
திருநிலைகாலும்‌ 

படியும்‌ ஆமு[ரி நாட்டு வெள்ளூரான கோதண்டராமபுரத்து வியாபாரி 
மிலட்டு[ரி உடையான்‌ பெரிய நாயந்‌ 

இநியா[நே]ந்‌ இவை எந்‌ தந்மம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 83/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : பிரமாதி 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ அனுமன்பள்ளி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ஆட 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ - எண்‌ டீ 


இடம்‌: 


சின்னம்மன்‌ பெரியம்மன்‌ கோபுரக்‌ கலசங்கள்‌. 


குறிப்புரை: அனுமன்‌ பள்ளிக்‌ காணியாளரில்‌ வேமாண்டக்‌ கவுண்டர்‌ பேரனும்‌ 


செல்லப்பகவுண்டர்‌ மகனுமான பூசாரி செல்லப்பன்‌ பலருடைய 
உதவியைப்‌ பெற்று இரண்டு விமானக்‌ கலசங்கள்‌ செய்து வைத்தார்‌. 


கல்வெட்டு : 


முதல்‌ கலசம்‌ 


உ. 533 இ. ன ட. ௮ 


10. 
11. 
12. 


பிறமாதி ஸூ ஆடி மீ” ௰௬ ௨ அரச்சலூருக்குச்‌ 

குச்‌ சேந்த னாச்சி வலசிலிருக்கும்‌ அனுமன்பள்ளிக்‌ 
காணியாளன்‌ வேமாண்டக்கவுண்டன்‌ மகன்‌ 
செல்லப்பக்‌ கவுண்டன்‌ மகன்‌ பூசாரி செல்லப்பன்‌ 
பலர்‌ உபகாரமாகப்‌ பணம்‌ வாங்கி அனுமன்‌ பள்ளி 
சின்னாயி பெரியாயி கோவிலுக்குக்‌ கலசம்‌ 

வச்ச உபயம்‌ யிந்த பணம்‌ குடுத்தவர்களெல்லாம்‌ 
சுகமாயிருக்க வேனும்‌ சின்னாயி பெரியாயி 
துணையாயிருந்து லட்சிப்பாள்‌ யிந்த தருமத்தை 
ஆறாகிலும்‌ விஹாதம்‌ பண்ணினால்‌ காசியில்‌ 
கங்கைக்கரையில்‌ காறாம்பசுவைக்‌ கொன்ற 


தோஷத்தில்‌ உ 


இரண்டாம்‌ கலசம்‌ 


lL. 
2. 


பிறமாதி ற ஆடி மீ மசு உ சின்னாயி 
பெரியாயி கோவிலுக்குக்‌ கலசம்‌ உபயம்‌ 


10 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 84/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : அட்சய 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 19 ஆம்நூ.ஆ. 
ஊர்‌ :  அனுமன்பள்ளி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ல 
அரசு 2 2 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ட வ எண்‌ : 4 
இடம்‌: சின்னம்மன்‌ பெரியம்மன்‌ கோயில்‌ குத்துக்‌ கல்‌. 


குறிப்புரை: அனுமன்பள்ளி சின்னம்மன்‌ பெரியம்மன்‌ கோயிலில்‌ காளியண 
கவுண்டர்‌ செய்த திருப்பணி குறிக்கப்‌ பெறுகிறது. அனுமன்பள்ளி ராய 
அனுமன்பள்ளி என்று குறிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 

அக்ஷ்‌ 

ய வருஷம்‌ 
வைகா 

சி மாதம்‌ ய௩ 
ராய அநு 
மன்‌ பள்ளி 
காளியன 
கவுண்டன்‌ 
சின்னாயி 
பெரியாயி 
கோவிலுக்கு 


உ. NOM RAN 


ணை 
m= © 


உபயம்‌ உ 


[ணி 
bo 


11 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 85/2005 
ஆட்சி ஆண்டு டம 
வரலாற்று ஆண்டு கி.பி. 19 நூ.ஆ. 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை த 
முன்‌ பதிப்பு 0 2 
ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ : 4 


சின்னம்மன்‌ பெரியம்மன்‌ கோயில்‌ கொடிக்கம்பம்‌. 


அனுமன்பள்ளிக்‌ கிராமம்‌ குடியாம்பாளையம்‌ மணியகாரர்‌ வீடு 


ராமசாமிக்கவுண்டர்‌ மகன்‌ செங்கோட்டையன்‌ சின்னம்மன்‌ பெரியம்மன்‌ 


கோயிலில்‌ கொடிக்கம்பம்‌ செய்து வைத்தார்‌. 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ ஈரோடு 
ஊர்‌ :  அனுமன்பள்ளி 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு 2 ௬ 
மன்னன்‌ உ ௮ 
இடம்‌: 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 


1. அனுமன்‌ பள்ளிக்‌ கிராமம்‌ குடியாம்‌ 


2. பாளையத்தில்‌ இருக்கும்‌ மணியகாரர்‌ 
. வீடு ராமசாமிக்‌ கவுண்டர்‌ மகன்‌ 

4. செங்கோட்டையன்‌ சின்னம்மன்‌ 

5. பெரியம்மனுக்கு கொடிக்கம்பம்‌ 

6. உபையம்்‌உ 


12 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 86/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ரல 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி. 19ஆம்‌ நூ.ஆ:. 
ஊர்‌ :  அனுமன்பள்ளி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ்‌  223/1963-64 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு ; ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : எண்‌ ச ட 
இடம்‌: அனுமீசுவரர்‌ கோயில்‌. 


குறிப்புரை: சிவாலயக்‌ கொடை குறிக்கப்ட்டுள்ளது. 


கல்வெட்டு: 
1. னார்‌அகத்‌ து 
2 
3 . ய சாத்தநுக்கு . . . 
4 .த்தரைய. . . 
ச. ...வை... 
6. ...தின்‌...இ 
7. ப்படிசம்மதி... 
8. ஊ,...௫௨ளரா...னார்திரு... 
9. மூடையாற்கு சிலாசாத 


10. நம்‌ பண்ணி குடுத்தோ 
11. ம்‌ 


13 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 தீ 

வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி.10ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 12/1891 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு :தெ.இ.க.தொ.ச்‌: 413 
அரசு : சேரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ :  இரவிகோதை எண்‌ ச 1 

கலிமூர்க்கன்‌ 
இடம்‌: திருத்தொண்டீசுவரர்‌ கோயில்‌ தென்சுவர்‌. 


குறிப்புரை: வெள்ளாளன்‌ பிள்ளர்களில்‌ சொக்கன்‌ விக்கிரம சோழியரையன்‌ மகனுக்கு 
அக்கன்‌ சோமன்‌ மாமணியாழ்வான்‌ என்று பெயர்‌ வைத்தபோது அவன்‌ 
பேருடைச்‌ சிறப்புக்கு அரசன்‌ நிலம்‌ கொடுத்து விளைச்சலில்‌ நான்கில்‌ 
ஒன்றை ஈரோடு கோயிலுக்குக்‌ கொடுக்க ஆணையிட்டான்‌. 


கல்வெட்டு: 
1. கோவிரா[ச*]கேசரிபற்மரான தி_லுவனச்சக_வத்திகள்‌ ஸ்ரீ 
(இரவிகோதைய 


2. ஈன கோக்கலிமூக்கற்குத்‌ திருவெழுத்திட்டுச்‌ செல்லாநின்ற 
திருநல்லியாண்டு நா 

3. லாவது பூவாணியநாட்டு ஆவணிபேரூரில்‌ வெள்ளாளன்‌ பிள்ளர்களில்‌ 
சொக்க 

4. ன்‌ விக_2 சோ[ழி]யரையன்‌ தன்‌ மகன்‌ அக்கன்‌ சோமன்‌ 
மாமணியாழ்வார்‌ திருநா 

5.  மஞ்சாத்தினமையாற்‌ 0] பருடைச்சிறப்பு இவனுக்கு ஊற்கு வடக்கே 
தாழ்வு குளங்‌ கட்‌ 


தெ.இ.க.தொ.4:413 என்பது தென்னிந்தியக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி-4 எண்‌:413 
என்பதைக்‌ குறிக்கும்‌. 


14 


10. 


11. 


18. 


13. 


14. 


15. 


16. 


17. 


டிக்கொண்டு புன்புல நன்புலமாக்கிக்‌ கொள்வானாகவும்‌ 
இக்குளத்திற்‌ பயிர்‌ யாதொன்றும்‌ 

முற்சூட்டுன்‌ தாநே அனுபவிப்பானாகவும்‌ ஈரோட்டில்‌ ஆளுடையார்‌ 
தொண்டியா[$]முடையா 

ற்க்கு நாலி] லெ[£*]ன்று யிறை போகம்‌ குடுப்பானாகவும்‌ மற்றும்‌ 
[எ] முவன முளைப்பன தெ 

ங்‌(க்‌)கு பனையும்‌ தன்‌ மக்க[ள்‌*] மக்கள்‌ அனுபவிப்பானாகவும்‌ (நா) 
நான்கெல்லைக்கு உட்பட்ட கல்‌ 

லுங்‌ காஞ்சணமும்‌ முற்றுக்‌ கழியிறை உள்ளதும்‌ தாநே 
அனுபவிப்பானாக உதகம்‌ பண்ணி 

க்குடுத்தோம்‌ யிது மூந்று நியாயற்கும்‌ .மபெக்ஷ யிது விலங்கல்‌ செய்து 
யிறங்கல்‌ பண்‌ 

ணிநான்‌ வழி யேழச்சமறு[ப்‌*]ப உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
யிவூரில்‌ நான்கெல்லையாவது வடக்‌ 

கு சிறுபாடிக்குளத்து தென்னிளன்‌ தலையும்‌ கிழக்கு வேப்பம்பாடியும்‌ 
தெற்கு ஆயத்தார்‌ மடையு 

ம்‌ மேற்க்கு ஒழுகுகறடும்‌ இன்னான்கும்‌ யெல்லையாவதாகவும்‌ 
யிவூர்‌ நாலு மன்றாட்டாலுள்ளது 

தானெ அனுப(ப்பாநாச)விப்பா நாசமுறுவான்‌ இவை 
கோக்கலிமூக்கனேன்‌ என்னெழுத்து இவை பெருமாள்‌ 
[அ]த்‌[திக[ஈர]ஞ்செய்வா(£)ற்‌ காடுவெட்டியேன்‌ இவை 
என்னெழுத்து பெருமாள்‌ இினைக்களத்தாரில்‌ முனையதரை 


யனேன்‌ இவை என்னெழுத்து [|*] 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : சுகம்‌ 1511' 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 159 

ஊர்‌ ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 78/18] 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க. தொ. 4:414 
அரசு விஜயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ : வேங்கடபதிராயர்‌ எண்‌ அ. 


இடம்‌: 


திருத்தொண்டீசுவரர்‌ கோயில்‌ தென்‌ சுவர்‌. 


குறிப்புரை: மதுரை நாயக்க மன்னர்‌ வீரப்பநாயக்கர்‌ ஈரோடு சிவன்‌ கோயிலுக்கும்‌ 


பெருமாள்‌ கோயிலுக்கும்‌ பொதுவாகக்‌ கொடையளித்தார்‌. 


கல்வெட்டு: 


1. 


பமுலஃஹு[|*] ஸ்ரீ [| *]29 ஸ்ரீ வீரவேங்கட பதிராயர்‌ [உர]மிவீ ராஜம்‌ 
பண்ணி அருளாநின்ற கலியு[க] 


றகாணு€ ௬ர௱யக மேற்‌ செல்லாநின்ற ஸவ தாரி வருஷூ சித்திரை 
மீ ௯ ௨ பூறுவப 


க்ஷத்துப்‌ பஞ்சமியும்‌ மூலநக்ஷக, மும்‌ ப்ருகுயோமமும்‌ 
ஸாலவாகரணமும்‌ பெற்ற சுக்கிர 


வாரநாள்‌ மேல்கரைப்‌ பூந்துறைநாட்டுக்‌ காஞ்‌[சி]த்துண்டத்து 


ஈரோட்டில்‌ தொண்டீசுரமுடைய தம்பிரா 


நாற்கும்‌ பள்ளிகொண்ட பெருமாளுக்கும்‌ வீரப்பநாயக்கர்‌ அய்யன்‌ 


தன்மமாக ஹவிஸு ஸ 


லி அற்சனைக்கும்‌ திருநாள்‌ திருப்பணிக்கும்‌ நடப்பதாக அணைக்கழ்‌ 
நீற்பாச்சல்‌ கமலபுஷ[மி]ணியான 


16 


4 
2. 


10. 


11. 


12. 


13. 


சொக்கு[றேரிணியின்‌ 8ழ்‌ நிலம்‌ ௬-௧ பக்கு தானமாக; லடவுரதி 
நிலம்‌ ௯.பத க்கு மாவடை மரவடை ௨ 

ள்பட நிலம்‌ ௪௰2௨சஇந்நிலத்திலுண்டான ஸவ 4 ஹ[கக_ங்க]ளும்‌ 
சகல ஆதாயமு[ம்‌*] ஸவ நட மாகத்‌ தொ 

ண்டீசுரமுடையார்‌ பள்ளிகொண்டபெருமாள்‌ சன்னதியிலே நல்ல 
பிறப்பாபிள்ளையும்‌ பூந்துறைநாட்டு நாட்டவ 

ருரெமன காறாவூவ_8க [த]ரரைவாத்துக்‌ குடுத்தொம்‌ இந்தத்‌ 
தன்மம்‌ வஷ_ாதித்தவரையும்‌ நடப்பதாகக்‌ ௧ 

ல்வெட்டிக்‌ குடுத்தபடியினாலே யிந்தத்‌ தன்மத்தை வில[க்‌*]கஇின 
பேர்கள்‌ Qகிங்கைக்‌ கரையிலே காராம்பசு 

வையும்‌ பிராமணனையும்‌ கொன்ற தோஷத்திலெ போகக்கடவராகவும்‌ 
யிந்தத்‌ தன்மத்தை உண்டுபண்‌[ணி] 

[ந]டத்தினபேர்கள்‌ சுவாமியார்‌ திருவுளத்தனாலே சகல அயி 
ரவரியங்களும்‌ பெறவும்‌ இப்படிக்குத்‌ தானக்கணக்கான? 


சகம்‌ 1511 என்பது கலி 1511 என்று கல்வெட்டில்‌ உள்ளது. 


கல்வெட்டு முடிவுபெறவில்லை. 


17 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1263 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1241 

ஊர்‌ ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 14/1891 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க.தொ.4:415 
அரசு போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரவல்லாளன்‌ || எண்‌ ்‌ க 


இடம்‌: 


திருத்தொண்டீசுவரர்‌ கோயில்‌ மேற்கு மற்றும்‌ தென்‌ சுவர்கள்‌. 


குறிப்புரை: பூந்துறை நாட்டுச்‌ சபையார்‌ தங்கள்‌ நாட்டு வெள்ளோட்டில்‌ கூடி 


திண்டல்‌ என்ற ஊரை ஈரோடு தொண்டீசுவரர்‌ கோயிலுக்குக்‌ 
கொடையாக அளித்தனர்‌. அவ்வூர்‌ வரிகள்‌ எல்லாம்‌ கோயிலுக்கு 


கொடுக்கப்பட்டன. 


கல்வெட்டு: 


1. 


ஹஹி[॥*] ஸ்ரீ2௪வ_ காவ வக, வ.கி. மொஜஐ லுஜஸெல 
வீரவலலாளதேவர்‌ [வர]மிவி ராஜு ம்பண்ணி அருளாநின்ற 
சகவருஷம்‌ சஉ௱சும௨ ண்டின்மேல்‌ செல்லாநி[ன்‌*]ற விக ௯_ம ஸர்‌] 
வற்ஸரத்து ஆவணிமீ யச அம[ர]பக்ஷத்து பண்ணியம்‌, நாயிற்றுக்‌ 
கிழமையும்‌ பெற்ற அ(ற]தி நாள்‌ பூன்துறைநாட்டு நாட்‌[ட] வரோம்‌ 
எங்‌[க*]ள்‌ நாட்டில்‌ வெள்ளேரிட்டில்‌ நிறைவற நிறைந்து] குறைவறக்‌ 
கூடி வாட்டம்‌ இன்றி[க்‌] கூட்டம்‌ பெருக எங்கள்‌ நாட்டில்‌ 
காஞ்சித்துண்டத்து ஈரோட்டில்‌ நா[யினார்‌ தொண்டக[ந]ா[யி]னாற்கு 
நாங்கள்‌ உதகம்பண்ணிகு[டு][த்‌*]த [ஊராவது] எ[ங்‌]கள்‌ நாட்டில்‌ 
திண்டல்‌ இவ்வூர்‌ நான்கெல்லைக்‌ குட்பட்ட நஞ்சை புஞ்சை 
மேநோக்கிய மரம்‌ 8ழ்நே... 

குட்டம்‌ உடும்போடி ஆமைதவழப்பட்ட கற்றுபுற்‌ 
போகாமுற்றூட்டும்‌ இவ்வூரில்‌ கடைமை நிச்சயிப்பும்‌ காணம்‌ 
எண்ணை நெய்‌ காத்திகைப்‌ பச்சை திருமுன்‌[க]ாட்‌[ ௪] நல்லெருது 


18 


நற்பசு கொணிகை விரிமுட்டு தறிஇறை தட்டார்ப்‌ பாட்டம்‌ 
ஈழெம்புஞ்சை யணிஇடுவான்வரி நத்தவரி பணவா? கண்கூலி 
மற்றும்‌ எப்பெய[ ற்‌*] பட்டனவும்‌ கொண்டு இக்கோயிலில்‌ 
ஸ்ரீகாஹெற-ர கண்காணி செய்வார்களும்‌ தானத்தாரும்‌ இவ்வூர்‌ 
முதல்‌ கொண்டு அமுதுபடி சாத்துபடி திருமேற்பூச்சு சந்தியா 8]பம்‌ 
திருவிளக்கு திருப்பணி திருநாட்தேவை அவிஸெலி [௯.௮.)](ச)னை 
நித்த ௧23[*]ம்‌(ம்‌) பலபடி நிமந்தம்‌ மற்றும்‌ எற்பெயற்பட்டனவும்‌ 
நடத்தக்கடவர்களாகவும்‌ இப்படிக்கு கல்லிலுஞ்‌ செம்‌]. . . 


3. ...வும்‌ இப்படி சம்மதித்து இவ்வூர்‌ நாயினரர்‌*] தொண்டகள்‌ 
நாயினார்‌ திருக்கை மலரில்‌ உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தொம்‌ 
பூ[ந்‌*]துறைநாட்டு நாட்டவரோம்‌ இக்கோயிலில்‌ ஸ்ரீசா ஹேனா[ரர*] 
கண்காணி செவ்வார்க்கும்‌ தானத்தாற்கும்‌ இத்தந்மம்‌ இரக்ஷிப்பாந்‌ 
பாதம்‌ எங்கள்‌ தலைமேல்‌ இது இறக்குவாந்‌ வழி ஏழச்ச[ம்‌*] 
அறுவாந்‌ பன்‌ராஹேஸாறர்‌ இ 


4. ...[நதொண்டைமாந்‌ எழுத்து இப்படிக்கு வேணாவுடையாந்‌ எழுத்து 
இப்படிக்கு வெள்ளோட்டில்‌ வீரசோழக்காமிண்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இராமனா[த*] தேவர்‌ எழுத்து இப்படிக்கு அதுமந்‌[த*] 
பள்ளியில்‌ காங்கேயந்‌ எழுத்து அனுமப்பந்‌ எழுத்து பெருந்தொழு[வந்‌] 
பெரியபிள்ளை காமிண்டன்‌ எ[ழுர*] த்து பிடாரியூரில்‌ பிள்‌ 

5. .. யூரில்‌ பிறைகுடும்பெருமா(ள்‌) ளெழுத்து பெருந்துறையில்‌ 
தொண்டை மாநார்‌ எழுத்து நசையந்நூற்‌ முனையதரையந்‌ எழுத்து 
ஈரோட்டில்‌ சமையமந்திரி எழுத்து இப்படிக்கு குள[வு]ளக்கி[ல்‌] 
சோழ[க]ங்கதேவந்‌ எழுத்து இப்படிக்கு நாட்டவர்‌ சொற்ப்படிக்கு 
இச்சாதநம்‌ எழுதிநேன்‌ பூந்துறைனாட்டு எழு! 





1. இறுதியில்‌ சில எழுத்துக்கள்‌ இல்லை. 


19 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ ; ஈரோடு ஆட்சி ஆண்டு 22 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு கி.பி. 10ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌, சமஸ்கிருதம்‌ ஆண்டுஅறிக்கை : 75/ 1891 
எழுத்து தமிழ்‌, கிரந்தம்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க.தொ. 4 :416 
அரசு சேரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ இரவிகோதை எண்‌ : 4 
இடம்‌: திருத்தொண்டீசுவரர்‌ கோயில்‌ மேற்கு மற்றும்‌ தென்‌ சுவர்கள்‌. 


குறிப்புரை: இருத்தொண்டீசுவரர்‌ கோயிலில்‌ படையல்‌, அர்ச்சனை, திருவிழா 


ஆகியவை நடத்த இரவிகோதை நிலமும்‌ அதன்‌ வரி வருவாயும்‌ 
கொடுத்தமை. 


கல்வெட்டு: 


i. 


ஹஹிஸ்ீ [॥*] ஈக்ஷ்தநிஸதூெ-்ஷ்கி,ய செளலி ஸிவா(ஹி)2ணி [1] 
ஸ்ரீ வீ மஹிகஃஃமஹ; ஜகதகொலஹக, ஸாமகடி[॥*] ஸ்ரீ கோவி 
ரவிகோதைக்குத்‌ தன்‌ பல[ம்‌] நூ[றா]யிரத்தாட்டைக்குத்‌ 
திருவெழுத்திட்டுச்‌ செல்லா நின்ற யாண்டு [மேல்‌] 
(இ[ரு]பத்திரண்டாவது இவ்வாண்டு ஈரோட்டி[ல்‌*]த்‌ திருத்தொண்டீ 
யாவமுடைய 


பிடாரற்கு வடகரைநாட்டில்‌ அந்தியூரில்‌ பெருங்குளம்‌ 8ழ்பாற்‌ 
கெல்லை புன்பாழுஞ்‌ சற்றுளியும்‌ தென்பாற்கெல்லை நீர்க்கிசைந்த 
நெல்‌ விளை வளவும்‌ மேல்பாற்கெல்லை தேவதானப்‌ புன்புலமும்‌ 
அதுக்குப்‌ புளியம்பாகப்பட வடபாற்கெல்லை முன்குளமும்‌ 
பின்குளமும்‌ இவ்விசைந்த 

பருநான்கெல்லைக்குட்ப்பட்ட நிலமும்‌ மேனோக்கிய மரமுங்‌ 
கீணோக்கிய கிணறும்‌ உடும்போடி ஆமைதவழு நிலங்‌ கற்றுப்புல்‌ 

20 


போகா முற்றூட்டும்‌ திருத்தொண்டீரற (ம்‌) முடைய பிடாரற்கு 
அவிஸலி ௯வ[/*]கெ திருநாளுக்கு இத்தநஞ்‌ செய்துகுடுத்தேன்‌ 
கோவிரவிகோதையேன்‌ இப்ப 

4. [டிக்கு காஞ்சி து [ண்‌டத்து ஈரோட்டு தாநிக ஸ்ரிவ[ஸ. ரஹ ]ணரில்‌ 
[ஆ] லம்பாய மொகி... [ந]யினா நல்லபட்டர்‌ மகந்‌ பாவடைபெருமாள்‌ 
எழுத்து ஐயம்‌ 

8, காத்தானடி எந்‌ தலைமேலது இது இறக்குவான்‌ வழி ஏழச்ச(ம்‌) 
மொழியாமலறுவான்‌ இது பன்‌ாஹேஸாறறி[ஈ*]கக்ஷ[!* ] 





1. ஸ்லோகத்தின்‌ முன்பகுதி சரியாக இல்லை. ஸ்லோக யாப்பு அமைப்பும்‌ தவறாக 
உள்ளது. இதனை இவ்வாறு சரிசெய்து படிக்கலாம்‌. 


21 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1005 / 2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 70 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1276 

ஊர்‌ ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 16/ 1891 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க.தொ.4 :417 
அரசு கொங்குபாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


வீரபாண்டியன்‌ எண்‌ ௪ ழி 


அரங்கநாதர்‌ கோயில்‌ மேற்குச்சுவர்‌. 


குறிப்புரை: பள்ளிகொண்ட பெருமாள்‌ கரிய மாணிக்கம்‌ பெருமாள்‌ கோயில்களுக்கு 


செய முறியான ஆறமாத்‌ தூற்வல்லிச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ என்ற ஊர்‌ 


திருவிடையாட்டமாக வரிவருவாய்களுடன்‌ அளிக்கப்பட்டமை. 


கல்வெட்டு: 


1. 


[ஹஹஷிய்ீ] கோவிராசகேசரிபன்மரான தி_லுவனச்சக்கரவத்திகள்‌ 


ஸ்ரீ வீரபாண்டியதேவற்கு யாண்டு ம வது பூந்துறை நாட்டு 


நாட்டவரோம்‌ எங்கநாட்டு ஈரோடான... 


மூவேந்தி[ரசோழச்‌ சதுவெ_கிமங்கலத்து நாயனார்‌ பள்ளிகொண்ட 
பெருமாள்‌ ஸ்ரீவைஷ்‌ வ கங்காணி செய்வார்களுக்கும்‌ அபிஷேக 
விண்ணகரெம்பெருமாள்‌ ஸ்ரீகோவிலில்‌ ஸ்ரீ வைஷ்ணவக்காணி 
**[செயிகுவார்களுக்கும்‌ நம்பிமாற்க்கும்‌ கரியமாணிக்கியாளுவார்‌ ஸ்ரீ 
கோவிலில்‌ . . . நம்பிமாற்க்கும்‌ இவாட்டை பங்குனி 
கொள்ளாநலலியில்‌ யிருந்து நிறைவற நெறைந்து குறைவற கூடி 
யின்னாள்‌ . .. வுதகம்‌ பண்ணி குடுத்த ஆறாவது யின்னாட்டில்‌ 
செயமுறியான ஆறமாத்தூற்வலலி சதுற்வேதி மங்கலமும்‌ நாங்கு 
யெல்லைக்கி உள்ப்பட்ட நஞ்சை புஞ்சை மேல்னோக்கிய மறமும்‌ கழ்‌ 
னோக்கிய கெணறும்‌ பாகமும்‌ பாகஸ்ரீயமும்‌ மட்டும்‌ பெய்பேற்ப்‌ 
பட்டனவும்‌ குடி னீங்கா திருவிடையாட்டமாக குடுத்தோம்‌ திருவரை 


22 


திறவாடையெடுத்து பொப்பு சந்துவிக்கிறம்பேற்‌ முதல்‌ யெளுத்து 
வினியோகம்‌ திருவாசல்‌ வினியோகம்‌ னல்‌ வெருது னற்ப்பசு காலும்‌ 
கலமும்‌ . . . வினியோகம்பதி நத்தவறி னாட்டு வினியோக 
நிமித்தியங்களுக்கும்‌ வுடலாக இவாண்டு முதல்‌ சந்திரறாதித்தற்‌ 
வுள்ளவரைக்கும்‌ செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி 
குடுத்தோம்‌ பூந்துறை னாட்டவரோம்‌ இம்‌ முதலில்‌ அமுது செயிதருளி 
வித்த பிறசாதத்திலே கோவிலில்‌ . . . பிறசாதமும்‌ அமைத்து 
குடுத்தோம்‌ பூந்துறை னாட்டவரோம்‌ இதற்கும்‌ றெட்சிப்பான்‌ 
ஸ்ரீபாதம்‌ யெங்கள்‌ தலைமேலே யிறக்கும்‌ . . . ]“' 


இறுதிப்பகுதி பிற்காலக்‌ கட்டடத்தால்‌ மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால்‌ மக்கென்சி பிரதியில்‌ 
கல்வெட்டு முழுமையாக உள்ளது. *"[]' "அடைப்புக்‌ குறிக்குள்‌ உள்ள பகுதி தென்னிந்தியக்‌ 
கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ முதல்‌ தொகுதி 246 ஆம்‌ எண்ணுள்ள கல்வெட்டிலிருந்து இங்கு 
தரப்பட்டுள்ளது. 


23 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1006 / 2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 1449 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1527 

ஊர்‌ ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 17/1891 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க.தொ.£ :418 
அரசு உம்மத்தூர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரசிக்கராயர்‌ எண்‌ : 6 


இடம்‌: 


அரங்கநாதர்‌ கோயில்‌ தழக்குச்சுவர்‌. 


குறிப்புரை: பள்ளி கொண்ட பெருமாள்‌, திருத்தொண்டீசுவரர்‌ கோயில்களில்‌ 


திருவிழா நடத்த காலப்புள்ளையான லக்காபுரம்‌ என்ற ஊரினை வரி 


வருவாய்களுடன்‌ கொடுத்தமை. 


கல்வெட்டு: 


LE, 


ஹஹிஸ்ரீ ஐ ராஜவாஜெொறு லாஷைக்குத்தப்புவமாயர்‌ கண 
மஜவெட்டை றாயந வெண மவ, வத்தி ஸ்ரீ வீட விக்காயர்‌ 
உரமிவிறாஜ$€ பண்ணி அருளாநின்ற காலத்தில்‌ கலியுமத்தில்‌ 
செல்லாநின்ற ॥காவூஒ ச௪௱௪௰௯ மேல்‌ செல்லாநின்ற 


வ; [ச*]லாஉூ௧ 


டம்‌ மு௯, வாரமும்‌ பெற்ற உத்திராடத்தில்நாள்‌ மேல்கரை 
பூந்துறைநரட்‌*]டு நாட்டவர்‌ காஞ்சித்துண்டத்து ஈரோட்டில்‌ [நிறவ]ற 
நிறைந்து குறைவறக்‌ கூடி பெருமாள்‌ பள்ளிகொண்டருளிய 
பெருமாளுக்கும்‌ நயினார்‌ தொண்டீறரமுடைய தம்பிரானாற்கும்‌ 
இரண்டு” [பேறுக்கும்‌ . . . யெளவும்‌ திறுனாள்‌ வெச்சங்களுக்கும்‌ சகல 
வைபோகங்களுக்கும்‌ நடப்பதாக யெங்கள்‌ னாட்டில்‌ சாத்தனூறிலக்‌ 
காலப்‌ புள்ளையான லக்காபுரம்‌ இவூற்‌ நாங்கெல்லைக்கி உள்பட்ட 


னஞ்சை புஞ்சை கந்தாயமாக காணிக்கை நல்லெருது நல்ப்பசு 


24 


பொன்வரி மக்க மகமை யெப்பேற்ப்பட்ட யெணவும்‌ கைக்கொண்டு 
. “ இப்படிக்கு கற்ப்பூற போக முட்டுட்டு திருவெளயாட்டம்‌ 
தேவதானமாக இரெண்டு கோவிலுக்கும்‌ சம பாகமாக இருரெண்டு 
திருனாளும்‌ சந்திறாதித்தற்‌ வரைக்கும்‌ நடப்பதாக பள்ளி கொண்ட 
பெறுமாள்‌ தொண்டீசுவற சன்னதியில்‌ இவூற்‌ வுதகம்‌ பண்ணி 
குடுத்தோம்‌ இப்படிக்கு பூந்துறையான்‌ கையெழுத்து ] ” 1 


1. தொடக்கப்பகுதி பிற்காலக்‌ கட்டடத்தினுள்‌ மறைந்துள்ளது. கல்வெட்டு 
முற்றுப்பெறாமல்‌ உள்ளது. ஆனால்‌ மக்கென்சியின்‌ பிரதியில்‌ முழுமையாக 
தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாசனங்கள்‌ முதல்‌ தொகுதி எண்‌ 245ல்‌ உள்ளது. அப்பகுதி 
இங்கு தரப்பட்டுள்ளது. 


25 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1007/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ; 2 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 13 ஆம்‌.நூ.ஆ. 
ஊர்‌ ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உவ 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு தல 

அரசு கொங்குபாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


- எண்‌ 1 


கொங்கலம்மன்‌ கோவில்‌ கோபுர அதிட்டானம்‌. தற்போது கோவிலின்‌ 
பின்புறச்‌ சுவரில்‌ பதிக்கப்‌ பெற்றுள்ளது. 


குறிப்புரை: கொங்கலம்மன்‌ கோயிலுக்கு நிலக்கொடை அளித்த செய்தி 


கூறப்பெறுகின்றது. வரிகள்‌ குறிக்கப்‌ பெறுகின்றன. 


கல்வெட்டு: 


1. 


ஸ்ரீ திரிபுவநச்சக்கரவர்த்தி கோனேரிமைகொண்டான்‌ பூந்துறை நாட்டு 
ஈரோட்டில்‌ மேவ. . . கொங்கலம்மைக்கு . . . பூந்துறை நாட்டு உள்ள 
. யில்‌ தானத்தார்க்கு இந்நாச்சியார்‌. . . டானக்குடி . . . இ[த)ம... 
யாழகட. . . பூந்தோட்டம்‌ 
இதன்‌ எதிராமாண்டு அமுதுபடி உள்ளிட்ட வெஞ்சன . . . 
திருப்பணிக்கும்‌ இ . . . இறைபுரவு சிற்றாயம்‌ ஒட்டச்சு எலவை 
உகவை. . . க்குக்‌ குடுத்தோம்‌ . . . தவரை பாழ்கிடன்த பூந்தோட்டம்‌ 
பூசை . . . மற்றும்‌ எப்பேர்ப்பட்டனவும்‌ நாட்டில்‌ 
நான்கெல்லைக்கு உட்பட்ட நன்செய்‌ புன்செய்யும்‌. . . 
இன்னாள்‌ முதல்‌ . . . ஆடி மாதம்‌ முதல்‌ குடிகொள்ளவும்‌ இவ்வாறு 
.... பிடிபாடாகக்‌ கொண்டு சந்திராதித்தவரை [செல்வதாக] 
க்குடுத்தோம்‌ இப்படி சுப2ஸ்து இறையிலியாக . . . நன்செய்‌ 
புன்செயும்‌ இதுக்கு வரு . . . மா. . . க்கு இவை. . . ரம உ இவை 
தொண்டைமானெழுத்து 


26 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1008/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : 15 
ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி 922 
ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ்‌ 767/ 1910 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

பராந்தகன்‌ | எண்‌ : 8 


அரங்கநாதர்‌ கோயில்‌ கருவறை நிலை. 


குறிப்புரை: திருவாய்ப்பாடி நாடு என்னும்‌ இடையர்‌ சபையார்‌ கோயிலில்‌ உள்ள 
வெண்ணெய்க்‌ கூத்த நாயனாருக்கு ஆராதனை, அமுதுபடி, சாத்துப்படி 
திருநாள்படி இவைகட்காக குடிக்குப்‌ பணம்‌ அரையும்‌, 
திருமணத்தின்போது மணமகன்‌, மணமகள்‌ சார்பில்‌ அரைக்கால்‌, 
அரைக்கால்‌ பொன்னும்‌, சுடுகாட்டு வரியாக குன்றி மஞ்சாடியும்‌ 
அளிப்பதாகக்‌ கூறினர்‌. (அருகில்‌ புன்னமைர நிழலில்‌ கண்ணன்‌ தவழும்‌ 
நிலையில்‌ அழகிய சிற்பத்தூண்‌ உள்ளது. கண்ணன்‌ ஆயர்பாடியில்‌ 
வளர்ந்ததால்‌ இடையர்‌ இக்கொடையை அளித்திருக்கலாம்‌) 
கல்வெட்டு: 
1. ஷுஹிஸ்ரீம 8. ள்ளி கொண்டா 
2. திரைகொ 9. ழ்வார்‌ கோயி 
3. ண்டகோப்ப 10. லில்‌ எங்கள்‌ 
4. ரகேசரி பந்மற்‌ 11.  வெண்ணைக்[கு] 
5. கு யாண்டு பதி 12. கூத்தர்நாய 
6. னைஞ்சாவது 13.  ஸனாற்கு எழுகரை 
7. ஈரோட்டி[ல்‌ி]ப்‌ ப 14. த்திருவாய்ப்‌ 


27 


15. 
16. 
ii 
18. 
19. 


22. 


24. 


2௦. 


26. 


27. 


29. 


31. 
32. 


36. 
37. 


29. 


பாடி நாட்ட 


வரோம்‌ திரு 


வாராதினை ௮ 


முதுபடி சா 
த்துப்படி தி 


.. ருநாட்படி 
21. 


க்கும்‌ குடிஒ 
ன்றுக்கும்‌ ப 
ணம்‌ அரை 
யும்‌ கண்ணா 
லப்‌ பொன்‌ 
ஆண்‌ தலை 
அரைக்கா 
ல்‌ பொன்‌ 
னும்‌ பொ 
ண்தலை ௮ 
ரைக்‌ கால்‌ 
பொன்னு 

ம்‌ முன்ன 
ரையில்‌ ந 
ல்லியும்சு 
டு காட்டுப்‌ 
பாட்டம்கு 
ன்றி மஞ்‌ 
சாடியு 


ம்‌ இப்ப 


28 


41. 
42. 


டிக்கு 
சந்திராதி 
த்தவரை 
செல்வதா 
க செம்பி 
லுஞ்சிலை 
யிலுஞ்‌ 
செய்து கு 
டுத்தோ 

ம்‌ எழுகரை 
த்திருவாய்‌ 
ப்பாடி நா 
ட்டவரோ 
ம்‌ இது 
காத்தான்‌ 
அடியெ 
ங்கள்‌ 
தலைமே 
லின இது 
இறக்கு வா 
ன்‌ வழியே 
ஏழெச்சம்‌ ஒ 
ழியாமல்‌ 


அறுவான்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1009/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : ருத்ரோத்காரி 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1504 
ஊர்‌ ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 168/ 1910 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ 

அரசு உம்மத்தூர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரராய தாவக்க எண்‌ : 9 


இடம்‌: 


மாரைய நாயக்க உடையார்‌ 


திருத்தொண்டீசுவரர்‌ கோயில்‌. 


குறிப்புரை: வீரராய தாவக்க மாரைய நாயக்கரால்‌ திருத்தொண்டீசுவரருக்கு தர்மமாக 


திருப்பணி திருநாள்‌ நடக்க பாலைமேடு குறவன்‌ கரையில்‌ இருபது மா 
நிலம்‌ வழங்கப்‌ பெற்றதைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு: 


ய்ாறாஹஹே ஹஹிய்ீ ந) வீரராய தாவக்க மாரைய நாயக்க உடையார்‌ 
ப, திவி ராச்சியம்‌ பண்ணா நின்ற சகாத்தம்‌ [௲ச௱௨௰ச]ச்‌ செல்லா 
நின்ற றுதிரோற்காரி வருஷம்‌ பங்குனி மாதம்‌ உ௰ரு உ பஞ்சமியும்‌ 
புதவாரமும்‌ பெற்ற உரோசனி நக்ஷக, ரமும்‌ கூடின நாள்‌ மேல்கரை 
பூந்துரை நாட்டு காஞ்சித்‌ துண்டத்தீரொட்டு தொண்டீசுரமுடைய 
மகாதேவற்கு நம்முடைய தன்ம 

திருப்பணி திருநாளுக்கும்‌ நடப்பதாக அணைக்‌ &ழ்ப்‌ பாலைமேடு 
குறவன்‌ கரையில்‌ நிலத்திலிருபத்து நாலடிக்‌ கோலாலே இருநூற்று 
அன்பத்து ஆறு குழி கொண்டது ஒரு மாவாக இருபது மாநிலமும்‌ தாரா 
பூறூவமாகச்‌ சன்னதியிலே தாரைவார்த்துக்‌ குடுத்தோம்‌ இந்தத்தன்மம்‌ 
சந்திராதித்தியவரை நடத்தவும்‌ இந்த நிலத்திலே வெச்ச வி 

. டாம்‌ இந்தத்‌ தன்ம அகிதம்‌ பண்ணிநவர்கள்‌ கெங்கைக்‌ கரையில்‌ 


காராம்‌ பசுவையும்‌ பிராமணரையும்‌ கொன்‌... 


29 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1010/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு - -ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1449 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி 15897 

ஊர்‌ ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 169/ 1910 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ..சா. | :20 
அரசு விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ கிருஷ்ணதேவராயர்‌ எண்‌ : 10 


இடம்‌: 


திருத்தொண்டீசுவரர்‌ கோயில்‌. 


குறிப்புரை: ஒக்கிலியர்களில்‌ ஆதியப்ப கவுண்டரும்‌, மல்லை கவுண்டரும்‌ மகர 


சங்கராந்தி புண்ணிய காலத்தில்‌ ஒரு நேரத்துப்‌ பூசைக்‌ கட்டளைக்காக 15 
குருவராயன்‌ பொன்‌ அளித்தமை கூறப்படுகிறது. கிருஷ்ண தேவராயர்‌ 
உம்மத்தூர்த்‌ தலைவர்களை அடக்கி ஈரோட்டில்‌ பரவத ராகுத்தனை 


ஆட்சியராக நியமித்ததை விசயநகர வரலாறு கூறுநிறது. 


கல்வெட்டு: 


ய்‌ 


ஹஹி.ஸ்ரீ ந 2ஹாணவேமுறு ஹறியறாயவி[லா]டற [மா]ஷெ 
க்குத்தப்புவராயர்‌ மண்டன்‌ மூவராயர்‌ மண கண்ட நாடு கொண்டு 
கொண்ட நாடுகொடாதான்‌... ம ஸூ ... ஈழந்திரை கொண்ட . 
டன்பிரான்‌ . . ௮ முபதி ஜபதி நரபதி நவகோடி நாராயணன்‌ 
உ௱வவ.தக்ஷிண வஹி2 உத்தர அக ுஸமுக,ாயிவகி உ 


பவ 3தராஹாத்தர்க்குச்‌ செல்லா [நின்ற]கலியுக ம கா[ஸூ ]5 
சாலிவாஹந சகாப்தம்‌ ஐ௬௪௩௱௨௰ க்கு மேல்‌ செல்லா நின்ற 
பிரஜோத்பதி வருஷ தை மீ'த்தி ஸோமவாரமும்‌ உத்திரட்டாதியும்‌ 
வவ .வக்ஷத்து ஸவசியும்‌ பெற்ற நாள்‌ கொங்கு மண்டலத்து 
மேல்கரை நாட்டு காஞ்சித்‌ துண்டத்தில்‌ ஈரோட்டில்‌[தொண்டீறற] 
முடைய தம்பிரானுக்கு மேல்‌ நாட்டில்‌ உம்மத்தூற்‌ சீர்மையில்‌ . . . 
தியறையில்‌ ஓக்கல மக்களில்‌ ஆதியப்ப கவுண்டன்‌ மல்லை 
கவுண்டனேன்‌ [இ]... 


30 


பண்ணிக்குடுத்த பரிசாவது யிற்றை நாள்‌ மகா ஸ௦கராஷஜி வாண 
காலத்திலே தொண்டியப்பற்கு ஒரு நேரத்தில்‌ பூஜைக்‌ கட்டளைக்கு 
யிந்தக்‌ கோயிலில்‌ ஹாநிகன்‌ ஆலம்பாய கோத்திரத்தில்‌ தொண்டர்கள்‌ 
நயினார்‌ தெம்மைய பிள்ளையும்‌ சிண்ணமந்தியார்‌ தேவேந்திற 
பிள்ளைக்கும்‌ ஆக யிவ்விருவர்‌ வசம்‌ அன்றாடு வழங்கும்‌ நற்பொன்‌ 
[குருவராயன்‌ [ப] ரு யிப்‌ பொன்‌ பதினஞ்சுக்கும்‌ . . . 


31 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1011/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு :  சகம்‌1737 கலி 4916 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : 28,5145 
ஊர்‌ : ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி £ தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 418/ 1891 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு i= 
அரசு உடல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தை எண்‌ 78 
இடம்‌: கொங்கலம்மன்‌ கோயில்‌ தூரிக்கல்‌. 


குறிப்புரை: இக்கோயிலில்‌ பெண்ணாலி கோத்திரம்‌ தாமேதரப்‌ பிள்ளை மகன்கள்‌ 
செலம்பண பிள்ளை, ரங்கையம்‌ பிள்ளை, சிதம்பரபிள்ளை ஆகியோர்‌ 
தூரிக்‌ கல்லும்‌, கருட கம்பமும்‌ கொறடும்‌ கட்டியதைக்‌ கூறுகிறது. 
கல்வெட்டு: 
1. ஹஹஷிய்ீீ சாலிவாகன சகாப்தம்‌ 
2. ௧௭௩௭ கலியுகம்‌ ௪௯௧௬ 
3. இதுக்கு மேல்‌ செல்லா 
4. நின்ற யுவ வருஷம்‌ 
5. வைய்யாசிமாதம்‌ ௯ உ 
6. ஆதித்தவார நாள்‌ 
7. சுக்கில பட்சம்‌ திரையோ 
8. தசியில்‌ சுவாதி நட்சத்திரம்‌ 
9. பெற்ற சுபதினத்தில்‌ 
10. பூந்துறை நாட்டுக்குச்‌ சேர்ந்த 


32 


11. 


12. 


13. 


14. 


16. 


17. 


18. 


19. 


21. 


ஈரோடு கொங்கில்‌ அம்‌ 
மனுக்கு தூரிக்‌ கல்‌ 
நாட்டினது கருட கம்பம்‌ 
உத்தராயண புண்ணிய 
காலத்தில்‌ வச்சது பெண்‌ 
ணாலி கோத்திரம்‌ தாமோ 
தரம்‌ பிள்ளை குமாரன்‌ 
செலம்பணபிள்ளை 
ரங்கையம்‌ பிள்ளை 
சிதம்பரம்‌ பிள்ளை 


உபயம்‌ 


33 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1012/2003 


மாவட்‌ டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு உவ 
ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி 948 
ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 1967-68 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

சேரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

கோ இரவிகோதை எண்‌ £ 2 


கொல்லம்பாளையம்‌ கெஞ்சியான்‌ தோட்டம்‌ இராசப்ப கவுண்டர்‌ மகன்‌ 
கருப்ப கவுண்டர்‌ நிலத்தில்‌ (ருந்தது. ( இப்போது ஈரோடு கலைமகள்‌ 


மேல்நிலைப்பள்ளி அருங்காட்சியகத்தில்‌ உள்ளது. ) 


குறிப்புரை: கானாட்டு நிலவெட்டியான்‌ தென்னவன்‌ பேரரையன்‌ ஆயின வஞ்சி 
வேள்தாழி வெள்ளை மணியன்‌ வெள்ளை முரிகலி வெள்ளை கண்ணன்‌ 
ஆகியோரிடம்‌ பொன்‌ கொடுத்து நிலம்‌ வாங்கி குளம்‌ வெட்டி தாழி ஏரி 
என்று தன்‌ பெயரைவைத்து ஊரார்‌ வசம்‌ 20 கழஞ்சு பொன்‌ வைத்தான்‌. 
கழஞ்சுக்குக்‌ கல நெல்‌ வட்டியாக ஆண்டு தோறும்‌ 20 கல நெல்‌ கொடுக்க 
ஊரார்‌ ஒப்புக்‌ கொண்டனர்‌. இந்நெல்‌ குளம்‌ பராமரிப்புக்காக 
இருக்கலாம்‌. 
கல்வெட்டு: 
1. [ஹுிஹிஸ்ரீ[*] கோவி ரவிகோதைக்கு திரு 
2. வெழுத்திட்டுச்‌ செல்லா நின்ற யாண்ட] 
3. [டநீ] நூற்றெழுபது இவ்வாண்டு 
4. ...[ரு]னூர்‌ வாழும்‌ வெள்ளை மணியன்‌ 
5. ... என்னும்‌ வெள்ளை முரிகலி வில்வ 


34 


நி வ 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


21. 


8 


.. ம்‌ வெள்ளை [முரு] கன்னன்‌ முரிய 

.. இம்‌ மூவோம்‌ தென்ன 

.. வூர்‌ வழிமேல்‌ எங்கள்‌ வெள்‌ 

. முன்பும்‌ பின்பும்‌ பொன்னறக்‌ 

. மண்ணறக்‌ குடுத்தோம்‌ கா 
னாட்டிருந்து வாழும்‌ நிலவெட்டியான்‌ 
[தென்‌]னவன்‌ பேரரையன்‌ னாயிந வ 

ஞ்சி வேள்தாழிக்கு அவனும்‌ குளம்‌ தன 
.... நட்டூரார்‌ கைய்யில்‌ [இரு]பதின்‌ கழஞ்‌ 
சு பொன்‌ வைத்தான்‌ கழஞ்சின்‌ வ 

[ஈய்‌] கல நெற்‌ பலிசையாக ஆண்டு 
தோறும்‌ [இரு]பதின்‌ கல நெல்லு 

கை கொண்டு குளம்‌ இவர்க்கு குடுப்பதா 
க வைத்தான்‌ சந்திராதித்தவற்‌ செல்‌ 
வதாகத்‌ தென்னவன்‌ பேரரையினா 

யின வஞ்சி வேள்டாழி வைத்தான்‌ இக்‌ 
குளம்‌ தாழி ஏரி என்பது இது காத்தா 

னடி என்‌ தலைமேலன இறக்கினா 


ன்‌ வழி ஏழெச்சமறுவ்வான்‌ |! உ 


35 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1013/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு ஆ 

ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 1967-68 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 


- ஊர்க்‌ கல்வெட்டு 


- எண்‌ : 72 


காலிங்கராயன்‌ காரைவாய்கா£ல்‌ அருகில்‌ வழக்கறிஞர்‌ கிருஷணன்‌ 
அவர்கள்‌ வீட்டருகே சாக்கடையில்‌ கட்டப்பட்டிருந்த கல்‌ (இப்போது 


கலைமகள்‌ கல்வி நிலைய அருங்காட்சியகத்தில்‌ உள்ளது). 


குறிப்புரை: நீர்‌ வரும்‌ மதகுக்‌ கற்களைக்‌ கண்டம்‌ பிடாரியான்‌ செம்பியன்‌ என்பான்‌ 
வைத்ததைக்‌ கூறுகிறது. வருபுணலும்‌ வைத்த சல்‌ என்பதால்‌ அருகில்‌ 
உள்ள காலிங்கராயன்‌ வாய்க்காலோடு தொடர்புடையதாக இருக்கலாம்‌. 
கண்டம்‌ பிடாரியான்‌ செம்பியன்‌ காலிங்கராயன்‌ பணிகட்கு 
உதவியிருக்கலாம்‌. 
கல்வெட்டு: 
1. ...னுங் குமரன்‌ வருபுனலும்‌ வைத்த கல்‌ 
2. ... கண்டம்‌ பிடாரியான்‌ செம்பியன்‌ 


36 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1014/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 4862, சகம்‌ 1683 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி 12.6.1761 
ஊர்‌ : ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உ 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல 
அரசு : மைசூர்‌ உடையார்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :கிருஷ்ணராசஉடையார்‌ எண்‌ 74 
இடம்‌: ஈரோடு காவிரிக்கரை தர்காவுக்கு முன்பு நடப்பட்டுள்ள கல்‌. 


குறிப்புரை: மைசூர்‌ உடையார்களின்‌ ஈரோட்டுத்‌ தளவாய்‌ ரங்கநாத திம்மரையனும்‌, 
கந்தாசாரம்‌, அட்டவணை, சேனபாகம்‌, சேருவைகாரர்‌ ஆகியோரும்‌ 
தர்காவுக்கு வரும்‌ அரதேசி, பரதேசி, பக்கிரிகளுக்கு அன்னமிடவும்‌ 


ஆடை கொடுக்கவும்‌ 4 மா நன்செய்‌ நிலம்‌ கொடையாகக்‌ கொடுத்தனர்‌. 

கல்வெட்டு: 

1. ஸ்ரீசாலிவாகன சகார்த்தம்‌ ௪ச௲ூா 

2. அயி௩ கலியுக சகார்த்தம்‌ ௪௯௮௱ 

2. ௬யக்கு மேல்‌ செல்லாநின்ற விசு 

4. வருஷம்‌ சேத்ய சுத்தயஸ்‌ வெள்ளிக்கிழ 

5. மைசுவாதி நட்சேத்திரம்‌ பெத்த சு 

6. பதினத்தில்‌ ஸ்ரீமது ராசாதிராச 

7. ராசபரமேசுவரன்‌ பிறதிஷ்‌ 

8. டைப்‌ பிரதாப கிருஷ்ணமாரா 

9. சாஉடையய்யனவர்கள்‌ 

10. சீரங்கப்பட்டணத்தில்‌ 


37 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


21. 


24. 


26. 


27. 


29. 


31. 


ரத்ன சிம்மாசன ரூடராய்‌ பிறித்‌ 

வி சாம்ராச்சியமாளு 

கிற னாளையில்‌ ஸ்ரீம 

த்‌ யீரோட்டுத்‌ தள 

வாய்‌ ஸ்ரீரங்கய 

நாத திம்மரைசயன 

வர்கள்‌ கந்தாசா 

ரம்‌ அட்டவணை சேனை 
பாகம்‌ சேருவைகார 

ர்‌ முதலான பேரும்‌ 

காவேரி ஓரத்திலி 

ருக்கிற சேகு மசாய்கு 

சேகு அலாவுதீன்‌ ஸால 

பு மசீத்‌ தர்மத்து சிலாசா 

சனம்‌ அப்பணைப்‌ பிறகா 
ரத்துக்கு எழுதிக்‌ குடுத்த விபரம்‌ 
அணை ஒபளிக்குச்‌ சேர்ந்த 
வயிறுபாளைய வதிகரை 

யில்‌ மாறுகால்க்‌ கரையில்‌ சேர்ந்த 
பீளமேட்டில்‌ தோப்படியில்‌ மானிய 
ம்‌ நஞ்சை ௪ மா நிலம்‌ சித்தக்‌ கிரைய மா 
னியமாய்‌ அனுபவித்துக்‌ கொ 


ண்டு அன்னாடகம்‌ அரதேசி பரதே 
38 


34. சி பத்திரியளுக்கு அன்னம்‌ வஸ்த்தி 
35. ரங்‌ கொடுத்துக்‌ கொண்டு க 

36. ல்லும்‌ காவேரியுள்ள வரை ஆசந்தி 
37. ரார்க்கம்‌ சுகமாயிருக்கவும்‌ யிந்தத்‌ த 
38. ர்மத்துக்கு ஆராமொருவர்‌ விகா 

39. தம்‌ பண்ணினால்‌ காசி 

40, கங்கைக்‌ கரையில்‌ கா 

41. ராம்‌ பகவைக்‌ கொன்றவனும்‌ 


42. தாயைக்‌ கோழ்த்தவன்‌ 


& 


துலுக்கரானால்‌ மக்காவில்‌ 


ல 


பன்றியைக்‌ கொன்று தின்ற 
45. வன்தாயாரு மகள்க்‌ கோழ்த்த 
46. வன்‌ பூமியாகாசங்‌ 

47. கெடுக்கும்‌ புத்திர சம்பத்தும்‌ 


48. இல்லாமல்‌ போமென்றவாறு உ 


39 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1015/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 5009 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று. ஆண்டு : இ.பி 1906-7 
ஊர்‌ ஈரோடு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 ல 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு = 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ - எண்‌ » 18 


இடம்‌: 


ஈரோடு அரங்கநாதர்‌ கோயில்‌ நுழைவாயில்‌ வலப்புறம்‌ நடப்பட்டுள்ள 


கல்‌. 


குறிப்புரை: ஈத வேங்கட நாயக்கர்‌ மனைவி சின்னத்தாயம்மாளும்‌, இராம நாயக்கர்‌ 


மனைவி சென்னம்மாளும்‌ தங்கள்‌ சேமிப்புப்‌ பணத்தைக்‌ கொண்டு 
அரங்கநாதர்‌ கோயிலில்‌ பிரகாரங்களுக்குக்‌ கடப்பைக்‌ கல்‌ பாவினர்‌. 
முகப்பில்‌ சங்கு, சக்கரம்‌, திருநாமம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. இவர்கள்‌ 
தந்‌ைத பெரியார்‌ அவர்களின்‌ தாயார்‌ மற்றும்‌ சிறிய பாட்டனார்‌ மனைவி 


ஆவர்‌. 
கல்வெட்டு: 
1. ஸ்ரீமதே ராமாநுஜாய நம 
2. ஈரோடுபேட்டையில்‌ 
3. கன்னட தாச பலிஜ 
4. ஜாதி தம்ம நாயக்கர்‌ குமா 
5. ரர்‌ மண்டி ஈத வேங்கட 
6. நாயக்கர்‌ பெண்ஜாதி சின்‌ 
7. எத்தாயம்மாளும்‌ மேற்படியா 
8. ர்சிறிய தகப்பனார்‌ இற 


40 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


ந்துபோன இராம நாயக்க 
ர்‌ பெண்ஜாதி சென்னம்மா 
ளும்‌ சேர்ந்து தங்கள்‌ 
சிறுவாட்டுத்‌ திரவிய 
ங்களைக்‌ கொண்டு இந்‌ 

த ரெங்கநாத ஸ்வாமி ச 
ன்னதி சுற்றுப்‌ பிரகாரம்‌ 
பூராவும்‌ கடப்பைக்‌ கற்க 
ளால்‌ தளவரிசை பாவ 
ப்பட்ட மேற்படி கைங்கர்ய 
த்தை பகவத்‌ கோல்‌ 


லார்த்தமாக சமர்ப்பி 


. க்கப்பட்டது 


பாகவத பாத தூளி 
ஈத வெங்கட நாயக்கர்‌ 
கலியுக ஷா ௫௧௯ 
பிரபவாதி ணா பிலவ 


41 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1016 /2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 2 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : கொடுமுடி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ்‌  2841/1961-62 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 2 ட 2 எண்‌ ட 
இடம்‌: காவேரி ஆற்றங்கரையில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு. 


குறிப்புரை: பெருமக்கள்‌ உள்ளிட்டார்‌ விளக்கைக்‌ காத்து எரிப்பிக்க வேண்டும்‌ என்று 
கூறப்படுகின்றது. மாட மதுரைக்‌ கொற்றவாயில்‌ குடியைச்‌ சேர்ந்த தேவர்‌ 
ஆம்பரநாதப்‌ பெருமாள்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு: 
1. பதாகவு[ம்‌] இது காத்து எீரி]ப்பிப்பார்‌ இப்பெரு மக்களும்‌. . . 
2, கேப்ப ஷஹஹிஸ்ரீ கோவி ராஜகேசரிபன்மர்க்குச்‌ செல்லா. . 


3. னமாடமதிரைக்‌ கொற்றவாயில்க்குடி தேவராம்பரனாதப்‌ பெருமாள்‌] 


1. இப்பகுதி கி.பி. 17 ஆம்‌ நூற்றாண்டு எழுத்தமைதியில்‌ உள்ளது. 


42 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 1017 / 2003 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு {= 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு இ.பி. 16 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : கொடுமுடி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 285 / 1961-62 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு ; ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : எண்‌ உத 

இடம்‌: காவேரி ஆற்றங்கரையில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு 

குறிப்புரை: பொன்நகர்‌ குறிக்கப்படுகிறது. அமுதுபடிக்கு அரிசி, பருப்பு ஆகிய 

கொடை கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு: 
1. ந்க,ாதித்தவற்‌ ax 


2. வத்தபொன்‌ நகர்க... 
3. சஷாதித்தவற்‌ பெ... 
4. கலவரிசியும்‌ முதுப்பரு. . . 


5. புமுக்கா, ..றும்‌... அக்கற.. . 


43 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ; ல 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 16 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ கொடுமுடி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை $ - 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு :தெ.இ.கோ.சா.1: 251 
அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ - எண்‌ ஜி 


குறிப்புரை: கொடுமுடி ஆளுடைய நாயனார்க்கும்‌ பெரியதிருவடி நாயனார்க்கும்‌ 


மாசிமகத்‌ திருநாள்‌ எழுந்தருளல்‌, தபனமாடி அருளல்‌ பெருந்திருவமுது 
செய்தல்‌ ஆகியவற்றிற்காக கொடுமுடி, திருச்சிற்றம்பல நல்லூர்‌, 
எழுநூற்றுச்‌ சதுர்வேதிமங்கலம்‌, ஊஞ்சலூர்‌, வல்லிபுறம்‌, வடிவுடைய 
மங்கலம்‌, அய்யகரம்‌, திருக்காடுதுறை முதலிய எட்டு ஊர்களைக்‌ 
கொடையாக அளித்தனர்‌. மேல்கரை அரைய நாட்டில்‌ பதினாறு ஊர்கள்‌ 


அவற்றை நாடு எட்டு, தானம்‌ எட்டு என்று கூறுவர்‌. 


கல்வெட்டு: 


தா 


னாட்டு நழகாவேரி ஆளுந்‌ திறுப்பாண்டிக்‌ கொடுமுடியாளுடைய 
நாயனாற்கும்‌ பெரியதிருவடி னாயனாற்கும்‌ யெறயிலி 
தேவஸ்தானமாக உதகம்‌ பண்ணிக்குடுத்த வூறாவது கரையூற்‌ விதறி 
திறிசித்தம்பல நல்லூறு நன்னாயனாற்‌ திருவெளையாட்டம்‌ 
யெளுனுத்துச்‌ [சருப்‌]பேதிமங்கலம்‌ திறுவூஞ்சலூறும்‌ வள்ளிபுறம்‌ 
வடிவுடைய மங்கையும்‌ அய்யகறம்‌ திறுக்காட்டுத்துரையும்‌ 
நன்னாயனாற்‌ திறுப்பாண்டிக்‌ கொடுமுடி யாளுடையாறுக்கும்‌ பெரிய 
திறுவடி நன்னாயனாற்கும்‌ மாசிமகத்திறுவிளா யெழுந்தருளவும்‌ 
தபனமாடியறுளவும்‌ சனக்காலயிவநை தங்களுக்கு பெறுந்திறுவமுது 
செயிதறுளவும்‌ சாத்துப்படி திருவாறாதனமும்‌ திறுப்பணிகளும்‌ 
கொரைவற நடத்திப்‌ போந்தருளவும்‌ இதுக்கு உடலாக 


24 


யெப்பெயர்ப்பட்ட பாட்டங்களுக்கும்‌ ஸ்ரீசுந்திற திறுப்பாண்டி 
மகாதேவற்கும்‌ பெறிய திறுவடி னாயனாற்கும்‌ இவ்வூற்கள்‌ உதகம்‌ 
பண்ணிக்‌ குடுத்தோம்‌ இவ்வூர்‌ யெல்லை யாவத்துக்கும்‌ திருசூல 
ஸ்தாபனம்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளுவாராகவும்‌' " 


** தற்போது கொடுமுடிக்‌ கோயிலில்‌ எல்லாக்‌ கல்வெட்டுகளும்‌ அழிந்து விட்டன. 
வரலாற்று முக்கியத்துவம்‌ கருதி அங்கு இருந்த ஐந்து கல்வெட்டுக்களும்‌ 
தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாசனங்கள்‌ முதல்‌ தொகுதியிலிருந்து இங்கு 
பதிப்பிக்கப்படுகின்றன. 


45 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 3 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி, 1288 

ஊர்‌ கொடுமுடி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 ல 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ..சா.1:258 
அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ - எண்‌ : தீ 


இடம்‌: 


அம்மன்‌ சன்னதி அர்த்தமண்டபம்‌ பின்புறம்‌ 


குறிப்புரை: பாண்டிமண்டலத்து முத்தூற்றுக்‌ கூற்றத்து மயிலூர்‌ உடையான்‌ எழும்‌ போது 


முதியான்‌ (எழும்போ தழகியான்‌) கொடுமுடி இளைய பிள்ளையாருக்கும்‌ 
(முருகன்‌) பெரிய திருவடி நாயனாருக்கும்‌ (கருடாழ்வார்‌) ஐந்து பொன்‌ 
கொடை கொடுத்து அமுதுபடி, சாத்துப்படி இருவருக்கும்‌ செலவாக்க 
அளித்த கொடை கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 


4 


திருபுவன சக்கிறவர்த்தி கோனேரின்மை கொண்டான்‌ பாண்டிய மறான 
திருப்பாண்டிக்‌ கொடுமுடி ஆளுடைய னாயனாற்‌ கோயில்‌ 
தானத்தாறுக்கும்‌ பள்ளிகொண்ட பெருமாள்‌ கோயில்‌ திருப்பதியாற்கும்‌ 
தங்கள்‌ கோயில்‌ பெகெதுத்த மத்துக்கும்‌ யாயும்‌ நடத்தும்போது பொன்‌ 
அஞ்சும்‌ நமக்கு நன்றாக பாண்டிமண்டலத்து முத்தூற்றுக்‌ கூற்றத்து 
மயிலூர்‌ ஒடையான்‌ யெளும்போது முதியான்‌ யெளுந்தருளுவித்த 
யெளய புள்ளையாருக்கும்‌ பெரிய திருவடி னாயனாற்கும்‌ அமுதுபடி 
சாத்துப்படி உள்ளிட்டு வேண்டும்‌ வெஞ்சனங்களுக்கு இரண்டாவதுக்கு 
யெதிர்‌ ஆண்டு தை மாசம்‌ முதல்‌ தந்தோம்‌ யிப்பொன்னில்‌ ஒரு கூறு 
யெளைய புள்ளையாருக்கும்‌ ஒரு கூறு பெரிய திருவடி னாயினாற்கும்‌ 
கணக்கறிந்து போந்த மறிசாதிகளிலே சிலவாக்க இப்படிக்கு 
இவ்வோலை பிடிபாடாகக்‌ கொண்டு சந்திராதித்தவரைக்கும்‌ கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்கொள்க இவை வெட்சியூர்‌ ஒடையான்‌ எழுத்து , 
ஆண்டு இரண்டாவதுக்கு யெதிராவது வருஷம்‌ னாள்‌ அஞ்சு இவை 
சுந்தரபாண்டிய காலிங்க றாயன்‌ கை யெழுத்து. 


46 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 6 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி. 1291ஆம்‌ ஆ. 
ஊர்‌ கொடுமுடி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு :தெ.இ.கோ.சா. | : 258 
அரசு : கொங்குப்பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ சுந்தரபாண்டியர்‌ எண்‌ : ௧ 


இடம்‌: 


கொடுமுடி மகுடீசுவரர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி முன்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: விதரியான திருச்சிற்றம்பல நல்லூரில்‌ வெள்ளைக்‌ குளம்‌ வரகுணன்‌ 


அணை நிறையும்‌ காலத்திலும்‌ உடைவு குலைவு பட்டுக்‌ கிடந்தது. 
அதை அடைத்துத்‌ இருத்தி இருப்பாண்டிக்‌ கொடுமுடியாருக்கும்‌ 
திருச்சிற்றம்பலநல்லூர்‌ உடையார்க்கும்‌ 20 மா குடி நீங்காத்‌ 
தேவதானமாகக்‌ கொடுக்கப்பட்டது என்பதை இக்கல்வெட்டுத்‌ 


தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு: 


i 


திருப்பாண்டிக்‌ கொடுமுடியாளுடைய னாயனாற்‌ தேவஸ்தானம்‌ 
விதரியான இிருச்சிற்றம்பலநல்லூரில்‌ வெள்ளைக்‌ குளம்‌ வரகுணன்‌ 
நிறையுங்‌ காலமும்‌ உடைவு குலைவுபட்டு இப்புறம்‌ கிடக்கையில்‌ 
அடைத்து நீர்நிலம்‌ பயிர்‌ செய்யும்‌ அளவில்‌ பன்னீர்‌ அடிக்கோலால்‌ 
ஜனூறு குழி கொண்டது ஒரு மாவாக திருப்பாண்டிக்‌ கொடுமுடியில்‌ 
ஆளுடைய நாயனார்க்கும்‌ விதரியான திருச்சிற்றம்பலநல்லூர்‌ 
நாயனார்க்கும்‌ முற்றூட்டுகையில்‌ நெலம்‌ இறுபது மாவும்‌ 
இருப்பாண்டிக்‌ கொடுமுடியாருக்கும்‌ விதரியான திருச்சிற்றம்பல 
நல்லூர்‌ நாயனார்க்கும்‌ இவை யிறையிலிக்குட்‌ பட்ட நிலம்‌ நாலு 
மாவும்‌ மேல்கரை அரைய நாட்டாருக்கும்‌ நகரத்தாருக்கும்‌ இறையிலி 
நீக்கி இவ்வூர்‌, குடிநீங்காத்‌ தேவதானமாக திருப்பாண்டிக்‌ 
கொடுமுடியாருக்கும்‌ விதரியான திருச்சிற்றம்பல நல்லூர்‌ இறையிலி 
தேவஸ்தானமாக குடுத்தது யாண்டு ஆறாவது நாள்‌ முப்பத்தாறு 
இவை சுந்தரபாண்டிய காலிங்கராயன்‌ எழுத்து. 


47 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 27 

வட்டம்‌. ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ கொடுமுடி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு :தெ.இ.கோ.சா. | :254 
அரசு கேரளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ 2வீரநாராயணரவிவர்மன்‌ எண்‌ x § 


இடம்‌: 


கொடுமுடி மகுடீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை:  அதிராசராச மண்டலத்துக்‌ காவேரிநாட்டுக்‌ கரையூர்‌ திருப்பாண்டிக்‌ 


கொடுமுடி மகாதேவருக்கு மேல்கரை அரைய நாட்டு ஊஞ்சலூரைக்‌ 
கொடையாக அளித்த விபரம்‌ கூறப்படுகிறது. அரசனின்‌ பிறந்த நாள்‌ 
பெருந்திரு அமுது செய்விக்கவும்‌ ஏற்பாடு செய்யப்பட்டது. 


கல்வெட்டு: 


ம்‌ 


ஹெஷிய்ீ மன்‌ கோ வீர நாராயண இரவிவன்மர்க்கு திருவெழுத்திட்டுச்‌ 
செல்லாநின்ற யாண்டு இருபத்தேழாவது அதிராசராசமண்டலத்துக்‌ 
காவேரி நாட்டுக்‌ கரையூர்‌ திருப்பாண்டிக்‌ கொடுமுடி மகாதேவர்க்கு 
இம்‌ மண்டலத்து மேல்கரை அரையநாட்டு ஊஞ்சலூரை யாண்டு 
இருபத்தேழாவது முதல்‌ திருப்பாண்டிக்‌ கொடுமுடி மகாதேவர்க்கு 
இறையிலி தேவஸ்தானமாக நாம்‌ பிறந்தநாள்‌ மாசம்‌ தேதி 
சாதித்தருளவும்‌ மாசி மாதம்‌ திருவிழா எழுந்தருளவும்‌ ஸ்தபனமாடி 
அருளவும்‌ பலபடி நிவந்தங்களுக்கு பெருந்‌ தருஅமுது செய்தருளவும்‌ 
யிதுக்கு உடலாக இவ்வூர்‌ இருக்கும்‌ காரைக்‌ கண்டனது துளை நிறை 
. .. இந்தப்‌ பொன்‌ யெம்பழத்து ஏழும்‌ அஞ்சே மூன்று மஞ்சாடியும்‌ 
குன்றியும்‌ நெல்‌ முந்நூற்று நாற்பத்தி ஐங்கலனே தூணியும்‌ இவ்வூரில்‌ 
மற்றும்‌ யெப்பேற்பட்ட பாட்டங்களும்‌ திருப்பாண்டிக்‌ கொடுமுடி 
மகாதேவர்க்கு குடுத்தோம்‌ யிவ்வூரில்‌ எல்லையாவது கீழ்பாற்கெல்லை 
எழுகரைக்கும்‌ ஆனங்கூர்க்கும்‌ மேல்‌ படப்புக்கும்‌ குமரி கயத்துக்கும்‌ 
மேற்கு தென்பாற்‌ [கெல்லை] எட்டுக்‌ கரட்டுக்கும்‌ மன்னாங்காட்டுக்கும்‌ 
வடக்கு மேல்பாற்கெல்லை அத்திராப்‌ பாளிக்கும்‌ குளுந்த பாறைக்கும்‌ 
மூசுகரைக்கும்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை புல்லி நல்லூருக்கும்‌ 
தெற்கு இதற்கே இதை யிவ்வூர்‌ நான்கெல்லைக்கு உள்பட்ட நிலம்‌ 
யாவதும்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொள்ளுவதாகவும்‌ 
48 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : 32 

ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி. 1287 
கொடுமுடி இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உ ௯ 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு :தெ.இ.கோ.சா. | :255 


: கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


: சுந்தர பாண்டியன்‌ எண்‌ = ¥ 


கொடுமுடி மகுடீசுவரர்‌ கோயில்‌ காவிரிகண்ட விநாயகர்‌ கோயில்‌ 


பூந்துறை நாட்டவர்‌ கொடுமுடி சிவன்கோயிலில்‌ உலக விடங்கத்‌ 
இருக்காவணத்தில்‌ கூடிப்‌ பூந்துறை நாட்டு வெம்புறியான கண்டியதேவ 
நல்லூரைக்‌ கொடுமுடி ஆளுடைய நாயனார்க்குக்‌ கொடையாகக்‌ 
கொடுத்து மாசி மகம்‌ திருவிழா நடத்த ஏற்பாடு செய்ததைக்‌ 
கூறுகிறது. இக்கல்வெட்டின்‌ தொடர்ச்சியாக இதே அரசனின்‌ 14 ஆம்‌ 
ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டின்‌ ஒரு பகுதி எழுதப்பட்டுள்ளது. 
சுந்தரபாண்டியனின்‌ 14ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ உளுந்தன்‌ குறிச்சி 
முடிகொண்ட தேவன்‌ பலத்தியே 418 மா கொடையாகக்‌ கொடுத்த 


விபரம்‌ கூறப்பட்டுள்ளது. 


1. ஹஹஷிய்ீ மன்‌ திருபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்க்கு 
யாண்டு ரெண்டாவது சித்திரை மாதம்‌ உ௰௪ உ னாள்‌ பூந்துறை 
னாட்டவரோம்‌ நிறைவற நிறைந்து குறைவறக்‌ கூடி திருப்பாண்டிக்‌ 
கொடுமுடியில்‌ உலக விடங்கத்‌ இருக்காவணத்தில்‌ இருக்கையில்‌ 
உடையார்‌ இருப்பாண்டிக்‌ கொடுமுடி ஆளுடைய நாயனார்க்கு 
நாங்கள்‌ உதகம்‌ பண்ணிக்குடுத்த ஊராவது எங்கள்‌ நாட்டு 
வெம்புறியான கண்டியதேவ நல்லூர்‌ உடையார்‌ திருப்பாண்டிக்‌ 
கொடுமுடி ஆளுடைய நாயனார்க்கு யிவ்வூர்‌ குடிநீங்கா 
தேவஸ்தானமாவதாகவும்‌ யிவ்வூர்‌ நாங்கெல்லைக்‌ குள்பட்ட 


49 


நிலமாவது நஞ்சை புஞ்சை நாங்கெல்லைக்கு உட்பட்டது மேல்‌ 
நோக்கிய மரமும்‌ 8ழ்‌ நோக்கிய கிணறும்‌ நாங்கெல்லைக்‌ குட்பட்ட 
நிலமும்‌ தேவஸ்தானமாக இவர்க்கு நடத்திக்‌ கொள்ளுவதாகவும்‌ 
இவ்வூருடைய திருப்பாண்டிக்‌ கொடுமுடி ஆளுடைய நாயினார்க்கு 
திருமகம்‌ திருநாளைக்கும்‌ அமுதுபடி சாத்துப்படி பூச்சுப்படி 
நிமிந்தங்கட்கு எப்பேற்பட்டதுக்கும்‌ உடலாவதாக இவூர்‌ குடுத்தோம்‌ 
இவர்க்‌ கடமை குடிமை சிற்றாயம்‌ மன்றுபாடு தெண்டங்‌ குற்றம்‌ 
தறியிறை னாட்டாற்பட்டி யீளம்‌ புஞ்சை பாசிப்பாட்டம்‌ நல்லெருது 
நல்லபசு நாட்டுவரி நத்தவரி சயிதமாயி யெப்பேற்பட்டதும்‌ இவ்வூர்‌ 
நன்னாயனார்க்கு குடுத்தோம்‌ இவ்வூர்‌ நாங்கெல்லையும்‌ திருசூல 
ஸ்தாபனம்‌ பண்ணிக்‌ கொண்டு கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ 
கொள்ளுவதாகவும்‌ யிவ்வூர்க்கு அடுத்தவரைக்கும்‌ நடப்பதாகவும்‌ 
இப்படி சம்மதிச்சுக்‌ குடுத்தோம்‌ திருப்பாண்டிக்‌ கொடுமுடி 
ஆளுடைய நாயினார்க்கு பூந்துறை நாட்டு நாட்டவரோம்‌ இப்படிக்கு 
பூந்துறை வேளா[ள]ன்‌ நல்பெருமாள்‌ எழுத்து இப்படிக்கு 
திருப்பாண்டிக்‌ கொடுமுடி ஆளுடைய நாயனார்க்கு நன்மை சாதனம்‌ 
குடுத்தோம்‌ 


அதிராஜராஜமண்டலத்துக்‌ காவேரி நாட்டுக்‌ காரையூர்‌ திருப்பாண்டிக்‌ 
கொடுமுடி மகாதேவர்க்கு நமக்கு நன்றாக யிம்‌ மண்டலத்து 
வெங்கால நாட்டு உளுந்தன்‌ குறிச்சியான முடிகொண்ட தேவன்‌ 
பலத்திலே நாலரை நாலு மாவும்‌ நமக்குப்‌ பதினாலாவது முதல்‌ 
உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ யின்னிலம்‌ நாலரை நாலு மாவும்‌ 
அமுதுபடிக்கு வேண்டும்‌ நிமந்தங்களுக்கு உடலாக குடுத்தேன்‌ 


50 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 250/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு சே 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 285/ 1961-62 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு இ ௯ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 0 ட எண்‌ ம 
இடம்‌: பாம்பலங்காரர்‌ கோயில்‌ பட்டிகை வரி. 


குறிப்புரை: பாம்பலங்காரர்‌ கோயிலில்‌ கொங்கு வேளாளரில்‌ கண்ண குலத்தார்‌ 
ஒருவர்‌ மனைவி பெரியம்மாள்‌ பொய்ங்காக்‌ கவுண்டச்சி செய்த 
திருப்பணி குறிக்கப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. குழாநிலை கண்ணகுல கோத்திரத்தாருக்கு 
2. வாழ்க்கைப்பட்ட பெரியம்மாள்‌ பொய்ங்காக்‌ 


3. கவுண்டச்சி உபயம்‌ 


51 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 251/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : இ.பி. 1876 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : தி.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 23 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ௯ 
அரசு உடல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : ்‌. எண்‌ த. 
இடம்‌: பாம்பலங்காரார்‌ கோவில்‌. விநாயகர்‌ சந்நிதி வடக்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை: கண்ணன்‌ குலத்தைச்‌ சேர்ந்த திருமலை கவுண்டர்‌ மகன்‌ கந்தியண 
கவுண்டர்‌ குளாநிலை சிவன்‌ கோயிலில்‌ கருவறை சோபன மண்டபம்‌ 


அமைத்தமை கூறப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. சாலிவாகன சகாற்த்தம்‌ ஐ௭௱சு௰அ கலியுக சகாற்தம்‌ 


2. ௯௱[௭]௰எ செல்லா நின்ற பிறபவ ௫ வையாசி மீ” ௨௰௨ உ 
குளாநிலை அத்த . . . கண்ண குலகோத்திரம்‌ எளையா. . . பண்ணி. . . 


3. ... கவுண்டர்‌ மகன்‌ பெருமாள்‌ கவுண்டர்‌ மகன்‌ திருமலை] கவுண்டர்‌ 
மகன்‌ கந்தியண கவுண்டர்‌ கெற்பகிறகம்‌ சோபன மண்டகம்‌ உபயம்‌ 


52 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 252 /2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ட்ட 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு £ கி.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு டல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ உ வ எண்‌ அ. 
இடம்‌: பாம்பலங்காரார்‌ கோவிலில்‌ உள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: அத்தப்ப கவுண்டன்‌ சொக்கே கவுண்டன்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 
1. ....பழனிக்கவுண்டன்‌ அத்தப்ப கவுண்டன்‌... . 


2. கவுண்டன்‌ மகன்‌ சொக்கே கவுண்டன்‌ 


53 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 253 /2004 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1750 கலி 4929 
ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி. 1858 
கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ர க 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு அ 


- ஊர்க்‌ கல்வெட்டு 

- எண்‌ : 4 

பொன்‌ குழலியம்மன்‌ கோயில்‌ கருவறைச்‌ சுவர்‌. 
அத்தப்பம்மாளையம்‌ கொங்கு வேளாளரில்‌ கண்ணகுல அத்தப்ப 
கவுண்டர்‌, செங்கோட கவுண்டர்‌ ஆகியோரும்‌ பொய்ங்காக்‌ 
கவுண்டச்சியும்‌ பொன்‌ குழலி அம்மனை எழுந்தருளச்‌ செய்து கருவறை 


கட்டியதையும்‌ சுப்பிரமணியரை எழுந்தருளச்‌ செய்ததையும்‌ 
தெரிவிக்கிறது. 


1. சொஸ்திஸ்ரீசாலியவாகன சகாத்தம்‌ ஐ௭௱ரும கலியுக சகாத்தம்‌ 


2. ௪௯%௯௱௨௰௯ க்கு மேல்‌ செல்லாநின்ற சறுவதாரி வருஷம்‌ தை 


3. மாதம்‌ ௮ ந்தேதி சோமவாரமும்‌ அஷ்டமியும்‌ அசுபதி 


4. நட்சத்திரமும்‌ கூடிய சித்தயோகமும்‌ பவகரணமும்‌ பெத்த 


5. சுபதினத்தில்‌ அத்தப்பன்‌ பாளையத்திலிருக்கும்‌ கண்ணகுல 


6. கோத்ரம்‌ எளயாக்கவுண்டன்‌ மகன்‌ அத்தப்ப கவுண்டன்‌ 


7. செங்கோட கவுண்டன்‌ பொய்ங்காக்‌ கவுண்டச்சி சுவாமி அம்மன்‌ 


8. கெர்ப்பக்‌ கிரகம்‌ சுப்பிரமணியர்‌ உபயம்‌ 


54 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 254/2004 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு கலி 4928 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு தி.பி. 1827 
ஊர்‌ :  கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த வ 
அரசு உடல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ப. எண்‌ பத்‌ 
இடம்‌: பொன்‌ குழலியம்மன்‌ கோயில்‌ மகாமண்டபச்‌ சுவர்‌. 
குறிப்புரை: கொளாநல்லிக்‌ காணியாளரில்‌ கொங்கு வேளாளரில்‌ கண்ணகுலத்‌ 
இருமலை கவுண்டர்‌ பொன்‌ குழலியம்மன்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ 
உபையமாகக்‌ கட்டியமை கூறப்படுகிறது. 
கல்வெட்டு: 


1. சிவமயம்‌ கலியுக சகாத்தம்‌ ௪௯௱௨௰௮ க்கு மேல்‌ 


2, செல்லா நின்ற சருவசித்து வருஷம்‌ ஆடிமாதம்‌ ௨௰௩ தேதி 


3. சோமவாரமும்‌ திருவோணமும்‌ பெற்ற சுபதினத்தில்‌ 


4. குழாநிலை காணியாளரில்‌ கண்ணகுல கோத்ரம்‌ 


5.  ஏரங்கக்‌ கவுண்டன்‌ மகன்‌ திருமலைக்‌ கவுண்டன்‌ 


6. குழலியம்மனுக்கு மகாமண்டபம்‌ உபையம்‌ ராமஜெயம்‌ 


55 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 255 /2004 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு சகம்‌ 17% 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு கி.பி. 1894 
ஊர்‌ :  கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை தல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 ல 
அரசு டவ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தன்‌ எண்‌ 8 
இடம்‌: பொன்‌ குழலியம்மன்‌ கோயில்‌, அர்த்தமண்டப கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை: கல்வெட்டில்‌ 8ழே சங்கு வடிவம்‌ பொறிக்கப்பெற்றுள்ளது. குழாநிலை 
(கொளாநல்லி) குழலியம்மன்‌ கோவிலில்‌ ரெங்கமண்டபம்‌, 
துலுக்கண்ண மண்டபம்‌ முதலியவற்றை கண்ணன்‌ குலத்தார்‌ பலர்‌ 
கட்டியமை - கட்டியவர்களின்‌ பெயர்களைக்‌ கல்வெட்டு தருகிறது. 
கல்வெட்டு: 


1. ஷுஹிஸ்ரீவிசயஸ்ரீசாலியவாகள சகாற்த்தம்‌ சூஎ௱ருமச௬ு 


2. கலியுக சகாற்த்தம்‌ ௪௲கூ௱௩௰ரு மேல்‌ செல்லாநின்ற 


3. செயணா தையிமீ ௨௰௩ க்கு சுபதினத்தில்‌ குழாநிலை குழலி 


4. அம்மன்‌ சன்னதியில்‌ ரெங்கமண்டகம்‌ துலுக்கண்ண சுவாமி 


5. மண்டபம்‌ உள்பட மேல்படியூர்‌ கண்ண குலகோத்திரமாகிய 


6. குடிகள்‌ உபயம்‌ சின்ன கவுண்டர்‌ மகன்‌ . . . எழய கவுண்டன்‌ மகன்‌ 


நல்ல குட்டியாக்‌ கவுண்டன்‌ 


7. மகன்‌ நல்லாக்‌ கவுண்டன்‌ சின்னய கவுண்டன்‌ மகன்‌ சின்‌ 


8. னத்தாயம்ம கவுண்டன்‌ மகன்‌ வெள்ளக்‌ கவுண்டன்‌ பெருமாக்‌ 


கவுண்டன்‌ 


56 


10. 


11. 


12. 


13. 


14. 


மகன்‌ சின்னாக்‌ கவுண்டர்‌ மகன்‌ துலுக்கண்ண கவுண்டன்‌ 
குமர கவுண்டன்‌ மகன்‌ றாமகவுண்டன்‌ மகன்‌ சின்னய்ய 


கவுண்டன்‌ மகன்‌ வாமலை கவுண்டன்‌ மகன்‌ அல்லாளன்‌ சின்னய 
கவுண்டன்‌ 

பண கவுண்டன்‌ மகன்‌ சின்னய்ய கவுண்டன்‌ மகன்‌ குள்ள கவுண்டன்‌ 
மகன்‌ 

மாறப்ப கவுண்டன்‌ முத்துக்‌ கவுண்டன்‌ நல்லியா கவுண்டன்‌ 


நல்லியா கவுண்டன்‌ மகன்‌ நல்ல தம்பி கவுண்டன்‌ மகன்‌ மோகன 


கவுண்டன்‌ 


57 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 256/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 2 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு கி.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2.௮ 
அரசு ர்‌ - ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ டல எண்‌ து 
இடம்‌: பொன்‌ குழலியம்மன்‌ கோயில்‌ இழக்குச்சுவர்‌. 


குறிப்புரை: பொன்‌ குழலியம்மன்‌ கோயிலில்‌ வாமலை நல்லாக்‌ கவுண்டன்‌ மகன்‌ 
மோளை கவுண்டனும்‌, விருப்பாச்சி கச்சிமாபட்டி சீயகவுமாரன்‌ 


கருப்பக்கவுண்டனும்‌ கிழக்குச்‌ சுவரை அமைத்த விபரம்‌ கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 
1. வாமலை கிருஷ்ணன்மகன்‌ சின்னாகவுண்டன்‌ மகன்‌ 
நல்லாக்கவுண்டன்‌ மகன்‌ மோளை [கவுண்டன்‌] 


2. விறுப்பாச்சிக்கிச்‌ சேர்ந்த கச்சிமாபட்டியிலிருக்கிற சய கவுமாரன்‌ 
கருப்பக்‌ கவுண்டன்‌. . . 


58 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 257 /2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 3 வ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 8 ௯ 
அரசு உடல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ததன்‌ எண்‌ 6 
இடம்‌: பொன்‌ குழலியம்மன்‌ கோயில்‌ மேற்குச்சுவர்‌. 


குறிப்புரை: வெங்கம்பூர்‌ பூசாரி வீரப்பன்‌ மகன்‌ குமாரன்‌ அவன்‌ மகன்‌ ஆச்சி 
குலசெயபீமன்‌ என்பான்‌ குழலியம்மன்‌ கோவில்‌ மேற்குச்‌ சுவரைக்‌ 


கட்டிக்‌ கொடுத்த விவரம்‌ கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 
1. . வியஷ்‌ காற்த்திகை மீ” 
2. யமக தேதி வெங்கம்பூரு 
3. ... குலயூசாரி வீர 


4. ப்பந்‌ மகன்‌ குமாரன்‌ மகன்‌ 


5. ...ஆச்சி குல செயபீமன்‌ 


59 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 258 /2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 ல 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உல 
எழுத்து. : தமிழ்‌ முன்‌ பதிப்பு = 
அரசு 0 ட ஃ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 0 ட 4 எண்‌ : 9 
இடம்‌: பொன்‌ குழலியம்மன்‌ கோயில்‌ குறிஞ்சி. 


குறிப்புரை: கண்ணன்‌ குலம்‌ சின்னய்ய கவுண்டன்‌ மகன்‌ இருமடிக்‌ கவுண்டன்‌ 
என்பான்‌ குழலி அம்மனுக்குக்‌ குறிஞ்சி உபயம்‌ செய்தமை 
கூறப்படுதிறது. 
கல்வெட்டு: 
1. விரோதி ஆனிமீ' மரு உ 
2. கண்ணன்‌ குலம்‌ சின்னய்ய கவுண்டன்‌ மகன்‌ 
3. இருமடி கவுண்டன்‌ [பொன்‌] 


4. குளலி அம்மனுக்கு [குறுஞ்சி உபயம்‌] 


60 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 259/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ்‌ 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ௯ எண்‌ : 0 
இடம்‌: பொன்‌ குழலியம்மன்‌ கோயில்‌ மகாமண்டபச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: மணியக்காரச்‌ சின்னய கவுண்டன்‌ மகன்‌ திருமலை கவுண்டன்‌ 


குழலியம்மனுக்கு மகாமண்டபம்‌ உபையம்‌ செய்தமை கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 
1. மணியக்காரச்சின்னிய கவுண்டன்‌ மகன்‌ திருமலை கவுண்டன்‌ 


2. குழலியம்மனுக்கு மகாமண்டகம்‌ உபையம்‌ ஸ்ரீறாமசெயம்‌ 


61 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 260/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி.18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உல 
எழுத்து ்‌ தமிழ்‌ முன்‌ பதிப்பு தத 
அரசு வ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ டல எண்‌ ச்‌ 18 
இடம்‌: பொன்‌ குழலியம்மன்‌ கோயில்‌ குறிஞ்சி. 


குறிப்புரை: செங்கோட கவுண்டர்‌, குட்டியாக்கவுண்டர்‌, ராமகவுண்டர்‌, பெரிய 
கவுண்டர்‌ முதலானோர்‌ கோட்டை மாரியம்மன்‌ கோவில்‌ குறிஞ்சி 
கட்டியது கூறப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. வேல்மாரி கவுண்டன்‌ 


2. 


3. மகன்‌ செங்கோட கவுண்டன்‌ குட்டியா கவுண்டன்‌ செங்கோட 
கவுண்டன்‌ 


4. மகன்‌ ராமகவுண்டன்‌ பெரிய வீட்டுக்‌ [கவுண்டன்‌ ]யிவர்கள்‌. . . 


62 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 261/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1760 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : தி.பி. 1838 
ஊர்‌ கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை த 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


- எண்‌ : 2 


கோட்டை மாரியம்மன்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ கிழக்குச்சுவர்‌. 


குறிப்புரை: கொங்கு வெள்ளாளரில்‌ செங்கண்ணன்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 


மாரியம்மன்‌ கோவிலில்‌ தூரி, பலிபீடம்‌, தாயார்‌, பூதம்‌ அமைத்தமை 


கூறப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. ஹுஹிஷஸ்ரீ விசய சாலிய வாகன 
2.  சகாற்த்தம்‌ சஎ௱சும கலியுக சகாற்பிதம்‌ ௪௲௯௱௩௯௰ [மே] 
3. ல்‌ செல்லா நின்ற விளம்பி ணு தை மாசம்‌ ய உ திங்கள்‌ கிழமை 
4. சப்தமியும்‌ ரேவதி நஸ்சத்திரமும்‌ நாமயோகமும்‌ 
5. $ற்தி கிறணமும்‌ பெற்ற சுபதினத்தில்‌ 
6. செங்கண்ண குலகோத்திரம்‌ முன்சி திருமலை கவுண்டன்‌ 
7. மகன்‌ பெரியண கவுண்டந்‌ மகன்‌ சீரங்க கவுண்டன்‌ 
8. மகன்‌ பெருமாள்‌ கவுண்டந்‌ மகன்‌ திருமலை கவுண்டன்‌ மகன்‌ சூரிய 
9. கவுண்டன்‌ மகன்‌ நாகமலை கவுண்டன்‌ 
10. (தந்‌)தூரி பலிபீடம்‌ தாயார்‌ 


11. 


பூதம்‌ உள்பட அம்மனுக்குபயம்‌ 


63 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 262 / 2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 2 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி 19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ கொளாநல்லி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உ 2 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ - எண்‌ : 1 


இடம்‌: 


கோட்டை மாரியம்மன்‌ கோவில்‌ குறிஞ்சியில்‌ உள்ள கல்வெட்டு. 


குறிப்புரை: கொங்கு வேளாளரில்‌ பொருள்தந்த கோத்திரம்‌ பட்டக்குறிச்சி 


காணியாளனாகிய மாரப்ப கவுண்டனர்‌ மகன்‌ பழனிக்‌ கவுண்டர்‌ 


கோட்டை மாரியம்மனுக்குக்‌ குறிச்சி உபையம்‌ செய்தமை 


கூறப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. பொருள்தந்த கோத்திரமாகிய . . . 
2. பட்டக்குரிச்சி காணியாபூனாகிய.. . . 
3. கவுண்டர்‌ மகன்‌ மாறப்ப கவுண்டர்‌ மகன்‌ 
4. பழனிக்‌ கவுண்டர்‌ மகந்‌ 
5. கோட்டை மாரியம்மனுக்கு திருப்பணி 
6. குருச்சி உபையம்‌ 
7. ...கலியுக க்ற்தம்‌ ௪௯%௯௱ருயசு 
8. மீ ௨௰௩ தேதியும்‌ வெள்ளிக்‌ கிழமையும்‌ 
9. தோறோதசியும்‌ உத்திரட்டாதியும்‌. . . 


10. துப்பாதமும்‌ யிப்படி பெற்ற சுபதினத்தில்‌ [உபையம்‌ ] 


64 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 263/2004 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு கலி 4983 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு தி.பி 1802 
ஊர்‌ : சிவகிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 286 / 1961-62 
எழுத்து , : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 2 
அரசு 0 2 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ உ - எண்‌ ம 3 
இடம்‌: சுப்ரமணியர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை: கவுசிய கோத்திரம்‌ முத்தா அய்யன்‌ (மகன்‌) செல்ல அய்யன்‌ சிவகிரி 
வேலாயுத சுவாமி கோயில்‌ கருவறை கட்டியமை கூறப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. கலியுக சகாத்தம்‌ 


2. ௪(௬)த ௯௱அய௩ ஸ்ரீகவுசிய 
3. கோத்திரம்‌ முத்தா அய்யன்‌ செல்ல 
4. அய்யன்‌ சிவகிரி ம[கா] வேலாயுத சு 


ச. வாமி கெர்ப்பகிரி[க]ம்‌ உபயம்‌ 


65 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 264/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ட 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 102 
ஊர்‌ :  சிவதிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 287/ 1961-62 
எழுத்து ்‌ தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ த அஷ எண்‌ ்‌ சீ 
இடம்‌: சுப்ரமணியர்‌ கோயில்‌ முன்‌ மண்டபம்‌ மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: சுப்பிரமணியர்‌ கோயில்‌ கொறட்டு வாசல்‌ தேவ கூடத்தில்‌ தலைய 
நல்லூர்க்‌ கூரைகுலச்‌ செங்காளியப்ப கவுண்டர்‌ உபநெயின விக்கிரகம்‌ 
செய்து வைத்தமை குறிக்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு: 
1. விகுறிதிணா காற்றிகை மீ” 
2. ௨ய௫ உ கொறட்டு வாசல்‌ 
2. தேவகூடத்தில்‌ உப 
4. நெயினவிக்கிறகம்‌ 
5. உண்டு பண்ணினவ 
6. ன்‌ தலையநல்லூரிலிரு 
7. க்கும்‌ கூரை குலத்தில்‌ 
8. கொடுமுடி கவுண்டன்‌ மகன்‌ 
9. முத்தணகவுண்டன்‌ மகன்‌ செ 
10. ங்காளியப்பக்‌ கவுண்டன்‌ 


11. உபயம்‌ 


66 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 265/2004 
மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு இ.பி 1274 
ஊர்‌ :  சிவதிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 288 / 1961-62 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு : கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ : 3 

இடம்‌: நா£சுவரமுடையார்‌ கோயில்‌ கருவறை இரு நிலைகள்‌. 


குறிப்புரை: நக்கீ்சுவரமுடையார்‌ கோயில்‌ திருப்பணியின்‌ போது தலையநல்லூர்‌ 
வேளாளர்‌ ஒருவர்‌ இரண்டு திருநிலைகால்களும்‌ கொடையாக அளித்த 
செய்தி கூறப்படுகிறது. இன்று நக்கீசுவரம்‌ நாசசுவரம்‌ ஆகி விட்டது. 


கல்வெட்டு: 
இடப்பக்க நிலை 16. 
1. ஹஹிஸ்ரீ வீ வலப்பக்க நிலை 
2. ரபாண்டி 17. நல்லூர்‌ 
3. ய தேவற்‌ 18. நாயனார்‌ திரு 
4. குயாண்டு 19. நக்கற 
8. ஒன்பதா 20. முடை 
6. வதுமேல்‌ 21. யார்கோ 
7. கரைஅரை 22. யிலுக்கு 
8. யநாட்டு 23. என்தன்‌ 
9. [தலய]நல்‌ 24. மமாகத்தி 
10. லூர்வெ 25. ருநிலை 
11. [ ள்ளாளன்‌] முன்‌ 26. காலிர 
12. . நாக 27. ண்டும்‌ 
13. 28. இட்டே 
14. 29. ன்‌ 
15. 


67 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 266/2004 


மாவட்டம்‌. : ஈரோடு ஆட்சி ஆண்டு : சகம்‌ 135 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1433 
ஊர்‌ சிவகிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 289/ 1961-62 
எழுத்து தமிழ்‌ முன்‌ படிப்பு 15 
அரசு விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தேவராயர்‌ ॥1 எண்‌ தீ 
இடம்‌: நாகேஸ்வர சுவாமி கோயில்‌ கருவறை வடசுவர்‌ மற்றும்‌ அதிட்டானம்‌. 


குறிப்புரை: மேல்கரை அரைய நாட்டுத்‌ தலையநல்லூரில்‌ ஆதிசைவ 


தேவகன்மிகளில்‌ கெளசிக கோத்திரம்‌ உத்தம நம்பி பந்தபட்டன்‌ 
நக்கசுவரர்‌ கோயிலில்‌ அழகிய திருவினார்‌ அம்மை கோயில்‌ கட்டி 
அம்மையையும்‌ எழுந்தருளச்‌ செய்தது கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 


lL. 


ஹஹிஞஸ்ரீ மறு ஷோறாஜாயிறாஜந ஸ்ரீ வீரவ,காப தேவராய 
மஹாராஜன்‌ உரயிவிராஜும்‌ பண்ணியருளா நின்ற காவடி 
௲௩௱ருமரு 

ன்‌ மேற்‌ செல்லாநின்ற வ._மாதீச ஸுவற்ஸரத்து மேஷ நாயற்று 
வவ.) பக்ஷ்த்து பஞ்சமியும்‌ ரோஹிணியும்‌ வியாழக்‌ கிழமையும்‌ 
பெற்ற 


இற்றை நாள்‌ மேல்கரையரைய நாட்டு தலைநல்லூரில்‌ சூசிஸஷெவ 
தேவ கப களில்‌ கெளஸிக மொக.த்து உத்தம நம்பி 
பந்த பட்டன்‌ இவ்வூரில்‌ நக்‌8[சிசுரமுடைய நாயினாருடைய நாச்சியார்‌ 


அழகிய திருவினாரையும்‌ இவருடைய திருக்கோயிலுந்‌ திருப்பணி 
செய்வித்தேன்‌ 


68 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 267/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : குரோதன 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1325 
ஊர்‌ : சிவகிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 290 / 1961-62 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர ௮ 
அரசு :  போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  வீரவல்லாளன்‌ [11 எண்‌ : ௧5 

இடம்‌: நாகேசுவரர்‌ கோயில்‌ கருவறை தென்‌ சுவர்‌. 


குறிப்புரை: தலையநல்லூர்‌ ஊராளிகளும்‌ பிறரும்‌ நக்கீசுவரமுடையார்க்கு 
அமுதுபடி, சாத்துப்படி, பூச்சுப்படி, திருப்பணிக்கு தேவதானமாகக்‌ 
குளத்தை அளித்த செய்தி கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 

1. ஹஷிய்ீ வீரவல்லாள தேவர்‌. . . [குரோ] தனஸ௦[வ]த்ஸரத்து அற்பசி 
. ௧௫ம்‌ உள்ளிட்ட ஊராளிகளோம்‌ . . . இரு நக்‌ மறமுடைய... 
க்கு வறயிற்‌ குளம்‌ தேவதாநமாக குடுத்தபடியாவது அமுதுபடி 
சாத்துப்படி பூச்சுப்படி மற்றும்‌ திருப்பணிக்கும்‌ உடலாக மு 

2. ற்றூாட்டு அனுபவிப்பவதாகச்‌ சந்திராதித்தவரை செல்வதாகக்‌ 
கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ இவை தலைய நல்லூர்‌ ஊராளிகள்‌. . , இது 
காத்தார்‌ பாதம்‌ தலைமேலே இது பன்மாஹேயு றட 


69 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 268/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1632 கலி 4811 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி 1710 
ஊர்‌ ' :  சிவதிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  291/ 1961-62 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 
அரசு ததத ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ த. எண்‌ : 6 
இடம்‌: வரதராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை தென்சுவர்‌ மற்றுப்‌ 
அதிட்டானப்பகுதி. 


குறிப்புரை: தலையநல்லூர்‌ காணியாளரில்‌ கூறைகுலச்‌ செங்காளியப்பகவுண்ட 


வரதராசப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ கருவறை, அர்த்த மண்டபம்‌ கட்டிட 


பெருமாளையும்‌ எழுந்தருளச்‌ செய்தார்‌. முன்பு பஞ்சம்‌, கலகம்‌ 


காரணமாகக்‌ கோயில்‌ அழிவுற்ற குறிப்புத்‌ தெரிகிறது. 


கல்வெட்டு: 


1. ஸஷுஹிஸ்ரீ விசயாற்‌ புதய சாலிவாகந சகாற்த்தம்‌ ஆச௱௩௰௨ கலியுக 
சகாற்த்தம்‌ ௪௯௮அ௱ம௰க க்கு மேல்‌ செல்லாநின்ற விகுறிதி ஸூ 
புரட்டாதி மீல்‌ பூறுவபட்சத்தில்‌ விசயதசமியும்‌ குருவாரமும்‌ 
திருவோண நட்சத்திரமும்‌ 


2. சுபநாமயோகமும்‌ கரிசிவகறணமும்‌ பெற்ற சுபதினத்தில்‌ 
கரியவரதராசப்‌ பெருமாள்‌ வற்ச்ச கலகத்‌ .. . தில்‌ பிறதிட்டை 
முகூற்த்தமானது இந்த தந்மம்‌ தலையநல்லூரிலிருக்கும்‌ கூரைகுல 


கோத்திரத்தில்‌ 


3. கடைதுறக்கி வகையில்‌ தண்டிகை காளியப்ப கவுண்டனுக்குப்‌ பேரன்‌ 
காளியப்ப கவுண்டன்‌ குமாரன்‌ செங்காளியப்ப கவுண்டன்‌ உபையம்‌ 


கெற்பக்கிறகம்‌ அற்த மண்டபம்‌. 


70 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 269/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 2 
வட்டம்‌ | : ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி. 12 ஆம்‌ நூ.ஆ 
ஊர்‌ : சிவகிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு f= 
அரசு 0 ட 2 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தன்‌ எண்‌ து 
இடம்‌: சிவகிரி கவுண்டம்‌ பாளையம்‌ நந்தக்காட்டில்‌ இருந்த நடுகல்‌. இப்போது 


ஈரோடு கலைமகள்‌ கல்வி நிலையக்‌ கலைக்‌ கூடத்தில்‌ உள்ளது. 
குறிப்புரை: தலைய நல்லூரில்‌ இருந்த கிழங்க வேட்டுவர்‌ பிரிவைச்‌ சேர்ந்த கிழங்கள்‌ 

பெரிய இழங்கனின்‌ நடுகல்‌. கையில்‌ வாளும்‌ கேடயமும்‌ உள்ளது. 

தலைய நல்லூர்‌ என்பது சிவகிரியின்‌ பழம்பெயர்‌. கவுண்டம்‌ பாளையம்‌ 


சிவகிரியின்‌ ஒரு பகுதி. எழுத்தமைதி இ.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு. 


கல்வெட்டு: 
1. தலையநல்லூ 


2. ரில்‌ கிழங்க 
3. வேட்டுவ 
4. ரில்‌ கழ 

ச. ங்கன்‌ 

6. பெரியகி 

7. மழங்கன்‌ 


71 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 270 /2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 486] 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி 1760 
ஊர்‌ :  சிவதிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உ ௨ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 ௮ 
அரசு : மைசூர்‌ உடையார்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  இருஷ்ணராச எண்‌ : 8 
உடையார்‌ 
இடம்‌: சிவகிரியில்‌ தேங்கப்ப கவுண்டர்‌ காட்டில்‌ உள்ள பாறைக்‌ கல்வெட்டு. 


குறிப்புரை: மைசூர்‌ உடையாரின்‌ அலுவலர்கள்‌ வீரப்ப நாயக்கர்‌, ரங்கராயன்‌ 
ஆகியோர்‌ காலத்தில்‌ சிவகிரி வேலாயுத சுவாமிக்கு அளித்த தருமத்தைக்‌ 
கூறுகிறது. இக்கல்வெட்டு உள்ள காடு கொடையாக அளிக்கப்‌ 
பட்டிருக்கலாம்‌. அளித்தவர்‌ பெயர்ப்பகுதி தெளிவாக இல்லை. 
கல்வெட்டு: 
1. ஹுஹிஷஸ்ரீ மன்‌ மகாமண்டலேசுவரன்‌ துலுக்க தள விபாடன்‌ ஒட்டியர்‌ 
2. மொகரம்‌ தவிர்த்தான்‌ எம்மண்டலமும்‌ கொண்டருளிய ராசாதிராசன்‌ 
3. ராசபரமேசுர ராசமார்த்தாண்ட ராசபூபாலன்‌ ராசகேசரி 
4. அசுவபதி கெசபதி நரபதி நவகோடி நாராயண ஈழமும்‌ 
5. இலங்கையும்‌ திரைகொண்டருளிய வீரவசந்தராய விருபாக்ஷராயர்‌ 
6. ஆணைகடந்த வெங்கடபதிராயர்‌ புசபலராயர்‌ கிருஷ்ணராயர்க்குச்‌ 
7. செல்லா நின்ற கலியுக சகாப்தம்‌ ௪௯௮௱ ௬ய௧ சரியான 
8. விக்கிரம வருஷம்‌ அப்பிசை மாசம்‌ ய தேதி திங்கட்கிழமை 


9. மகாமண்டலாதிபதி வீரப்ப நாயக்க அய்யன்‌ அவர்கள்‌ 


72 


10. 


Ii 


72. 


13. 


14. 


15. 


16. 


காரியத்துக்குக்‌ கர்த்தரான ரங்கராயனவர்‌ துரைத்தனத்தில்‌ 
கமுச சரட்டலய்யனவர்கள்‌ சிவகிரி வேலாயுத சுவாமிக்கு 
விட்ட தன்மம்‌ இந்த தன்மத்தை யாதாம்‌ ஒருவன்‌ 

மேன்‌ மேலும்‌ ஆலையம்‌ பண்ணி நடத்தி வைச்ச பேர்கள்‌ 
சிவகிரி வேலாயுத சுவாமி அருள்‌ பெறுவான்‌ யாதாம்‌ ஒருவன்‌ 
விகாதம்‌ பண்ணினவன்‌ கங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ 


பசுவைக்‌ கொண்ண துரோகத்திலே போவான்‌ . 


73 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 271 /2004 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு கி.பி 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : சிவகிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 20 2 
அரசு 212 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ த எண்‌ : 9 
இடம்‌: பொன்காளியம்மன்‌ கோயிலில்‌ உள்ள சிறு கல்வெட்டுகள்‌. 
குறிப்புரை: இக்கோயில்‌ காணியாளர்களில்‌ கூறை குலம்‌ பிள்ளான்‌, கந்தப்பன்‌, 
விலையகுளம்‌ மயிலம்‌ பெரியணன்‌ ஆகியோர்‌ செய்த கொடைகள்‌ 
குறிக்கப்பெறுகின்றன. 
கல்வெட்டு: 


௮. கூறை செங்காளியப்ப கவுண்டர்‌ மகன்‌ பிள்ளான்‌ உபயம்‌ 


ஆ. கூறை ராமணகவுண்டர்‌ மகன்‌ கந்தப்பன்‌ உபயம்‌ 


(இ. விலைய குலம்‌ மயிலம்‌ பெரியணன்‌ சதாசேர்வை 


ஈ. விலையகுலம்‌ தலையநல்லூர்‌ பொன்காளியம்மனுக்கு [தூண்‌] 


௨. தலைய நல்லூர்‌ காணியாளக்‌ கவுண்டர்கள்‌ வேலயன்‌ கூறை தேவ 


தேவ தேவோத்தமி பொன்‌ காளியம்மனுக்கு கெருப்பக்‌ கிரகம்‌ உபயம்‌ 


74 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு சருவசித்தி 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு கி.பி. 1767 
ஊர்‌ : சிவகிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 2 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 20 2 
அரசு தள்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ச ல எண்‌ : 10 
இடம்‌: பொன்‌ காளியம்மன்‌ கோயில்‌. உள்மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை: தலைய நல்லூர்‌ காணியாளரில்‌ விலைய குலத்தைச்‌ சேர்ந்த காளியப்ப 
கவுண்டர்‌, கொமர கவுண்டர்‌ ஆகியோர்‌ கொறட்டு வாசல்‌ 
திருப்பணியின்போது ஒரு அங்கணம்‌ கட்ட ரூபாய்‌ 200 அளித்தனர்‌. 
(கொறட்டு வாசல்‌ - கோயில்‌ நுழைவு மண்டபம்‌) 
கல்வெட்டு: 


தொடர்‌ எண்‌ : 272/2004 


1. சறுவசித்தி வருஷம்‌ தைய்யி மாசம்‌ ௨௰௫ தேதி 


3. தலைய நல்லூர்‌ வேலைய கோத்திரம்‌ புகளியூரிலே 


3. இருக்கும்‌ சின்னக்‌ கவுண்டன்‌ மகன்‌ காளியப்ப கவு 


4. ண்டன்‌ கொமறகவுண்டன்‌ பொன்‌ காளியம்ம 


5. ன்கொறட்டு வாசல்‌ வேலை ஒரு அங்கணத்துக்கு 


6. குடுத்தது ரூபாய்‌ 200 பொன்‌ காளியம்மன்‌ உபயம்‌ 


75 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ சிவகிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


- எண்‌ 


பொன்காளியம்மன்‌ கோயில்‌ கதவு. 


பொன்காளியம்மன்‌ கோயிலில்‌ கதவு செய்தளித்தது குறிக்கப்படுகிறது. 


குறிப்புரை: 

கல்வெட்டு: 
1. ஸ்ரீ பிரசோ 
2. த்பத்தி வறுசம்‌ 
3. தைய்‌ மாசம்‌ ௨௰எ தேதி 
4. மஞ்சப்புளி கிராமம்‌ 
5. ஆத்திக்காட்டு வலசு 
6. கறுமகவுண்டன்‌ மகன்‌ 
7. றாமசாமிக்‌ கவுண்டன்‌ 
8. பொங்காளியம்ம 
9. னுக்கு உபயம்‌ 


76 


மஞ்சப்புளிக்‌ கிராமம்‌, ஆத்திக்‌ காட்டுவலசு இராமசாமிக்‌ கவுண்டர்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 274/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு உடல 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ £. தவகிரி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை க்க 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு t 
அரசு 1 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ த எண்‌ : 1 
இடம்‌: பொன்‌ காளியம்மன்‌ கோயில்‌ முன்‌ மண்டப நிலைக்கால்‌. 


குறிப்புரை: தலைய நல்லூர்‌ அதிகாரன்‌ கொல்லன கவுண்டர்‌ முன்மண்டபத்‌ 
திருப்பணியின்போது இரண்டு நிலைகால்‌ அளித்தமை கூறப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. அரையநாடு தலையநல்லூரிலே யிருக்கும்‌ அதிகாரன்‌ 
2. கொல்லன கவுண்டன்‌ பொன்‌ காளியம்மனுக்கு 


3. க்‌ கொடுத்தது ௨ காலு உபயம்‌ 


77 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 275/2004 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு gO 

ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1292 
முருங்கத்தொழுவு இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 1216 / 1967-68 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ.சா. 1:266 


: கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


: சுந்தரபாண்டியன்‌ எண்‌ ri 


பிரமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை கிழக்குச்‌ சுவர்‌ மற்றும்‌ 


அதிட்டானப்பகுதி. 


பெருந்தொழு ஊரும்‌ ஊரவரும்‌ கோயிலுக்கு முன்பு உள்ள குளம்‌, அதன்‌ 
கீழ்த்‌ திருக்கொக்குறோணி, அதன்‌ 8ழ்‌ அறச்சலூர்‌ வழியில்‌ குளம்‌, 
மேலைக்‌ குளத்தில்‌ அடிக்8ழ்‌ ஒரு மா நிலம்‌, உள்ளூரில்‌ ஒரு புன்செய்‌ 
இவைகள்‌ அனைத்தையும்‌ குடிநீங்காத்‌ தேவதானமாகச்‌ சிவன்‌ 
கோயிலுக்குக்‌ கொடுத்தனர்‌. உழுபவர்‌ விளைச்சலில்‌ சரிபாதி 
கோயிலுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. அமுதுபடிக்குப்‌ போக மீதி 
உள்ளவற்றைத்‌ திருப்பணிக்குப்‌ பயன்படுத்தவேண்டும்‌ என்றும்‌ 
கூறப்பட்டுள்ளது. பெருந்தொழு என்ற இவ்வூர்‌ இன்று முருங்கத்தொழு 
என்று அழைக்கப்படுகிறது. கல்வெட்டில்‌ குறிக்கப்பட்ட பிடாரி 
கோயில்‌ இன்று வாகைத்தொழு அம்மன்‌ கோயில்‌ என 
அழைக்கப்படுகிறது. 


1. ஸஹிஞஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு ௭ வது சித்‌[தி]ரை ம[ ஈதம்‌ 
பூந்துறை நாட்டுப்‌ பெருந்தொழுவில்‌ ஊரும்‌ ஊராளிகளோம்‌ இவூர்ந 


2. ரயனார்‌ வஹி? டையார்ற்குத்‌ திருமுன்பில்‌ தீத்தக்குளமும்‌ 
இதந்‌ 8ழ்த்‌ திருக்கொக்குறோணியும்‌ இதன்‌ 8ழ்‌ அறைச்சலூர்‌ 
வழியிற்‌ குளமும்‌ மேலை 


78 


க்‌ குளத்திலடிக்‌ கழே ஒருமாநிலமும்‌ பிடாரி கோயிலுக்கு வடக்கும்‌ 
வண்ணான்‌ பாழிக்குத்‌ தெற்கும்‌ கருக்கோடு நாலிக்கு கிழக்கும்‌ 
வெள்ளோட்டு வழிக்கு மேற்கு 

ம்‌ இன்னான்‌ கெல்லைக்குட்பட்டதொரு புன்செய்யும்‌ சண்டீ 
ற ஈ நாயனார்‌ ஸ்ரீஹஷத்தே உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
இக்குளங்களுக்கு நீரேறு மிடமெல்லா 


நில மாவதாகவும்‌ குடிநீங்காத்‌ தேவதாநமாகப்‌ பயிற்‌ செய்து சரிபாதி 
வாரங்குடுப்போமாகவும்‌ மேலூற்‌ குளத்திலொருமா நிலமுமொத்த 
வாரங்கு 

டுப்போமாகவும்‌ புந்செய்‌ ஊராகப்‌ பயிற்‌ செய்து முற்றூட்டுங்‌ 
குடுப்போமாகவும்‌ இக்குளங்களில்‌ விளைஞ்சு முதலான பண்டம்‌ 
அமுதுபடி நீக்கித்‌ திருப்பணிக்கு 

இடுவதாகவும்‌ இத்தருமஞ்‌ சந்‌2, £தித்தவரை செல்விதாகவும்‌ 
இத்தந்மத்தை அழிக்குமிவன்‌ வழி ஏழெச்சமறுவாந்‌ இவை 

ஸ்ரீ பந்மாஹெயர। க்ஷி 


79 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 276 /2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 6 

வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1291 
ஊர்‌ முருங்கத்தொழுவு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 217/ 1967-68 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ : 2 


இடம்‌: 


பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டப வடசுவர்‌ அதிட்டானப்‌ பகுதி. 


குறிப்புரை: பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ திருப்பணியின்‌ போது பெருந்தொழுவில்‌ 


உள்ள கொங்கு வேளாளர்களில்‌ பெரிய குலத்துப்‌ பெரியநம்பி நம்பியான 
நல்லமங்கைபாகன்‌ அர்த்த மண்டபத்‌ திருநிலைகால்கள்‌ இரண்டும்‌ 
படிகள்‌ இரண்டும்‌, பலிபீடமும்‌ செய்வித்ததை இக்கல்வெட்டுக்‌ 
கூறுகிறது. 


கல்வெட்டு: 


L 


ஷுஷிஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு ௬ வது பூந்துறை நாட்டுப்‌ 
பெருந்தொழுவில்‌ வெள்ளாழர்‌ பெரியகளில்ப்‌ பெரிய 


நம்பி நம்பியாந நல்லமங்கை பாகனேன்‌ இவ்வூர்‌ நாயனார்‌ 
ஸ்‌, ஹிமுற2டையார்‌ கோயிலில்‌ அத்த மண்டபத்தில்‌ திருநிலைகா 


ல்‌ இரண்டும்‌ படியும்‌ பெலிபீடமுஞ்‌ செய்வித்தேன்‌ 


80 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 277/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 6 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1291 
ஊர்‌ : மூருங்கத்தொழுவு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 278/ 1967-68 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு :  கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : சுந்தரபாண்டியன்‌ எண்‌ கீ 
இடம்‌: பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தெற்குசுவர்‌ அதிட்டானப்‌ பகுதி. 


குறிப்புரை: பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ திருப்பணியின்‌ போது இவ்வூர்‌ கொங்கு 
வேளாளர்களில்‌ பெரிய குலத்து நம்பி நம்பியான பிள்ளை ஞான 
சம்பந்தன்‌ என்பார்‌ திருநிலைகால்‌ கொடையாக அளித்ததை 
இக்கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு: 
1. ஸஷஹிஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு ௬வது பூந்துறை நாட்டுப்‌ 
பெருந்தொழுவில்‌ வெள்ளாழன்‌ பெரியகளில்‌ நம்பி நம்பியான 
பிள்ளை ஞானசம்பந்தனேன்‌ இவ்‌ 


2. வூர்‌ நாயனார்‌ ஹிரா ஈ உடையார்‌ கோயிலில்‌ திருநிலை 


ப 
காலிரண்டும்‌ செய்வித்தேன்‌ 


81 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 278 /2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 26 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1291 
ஊர்‌ :  முருங்கத்தொழுவு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 219 / 1967-68 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 2 
அரசு : கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : சுந்தரபாண்டியன்‌ எண்‌ : 4 
இடம்‌: பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தெற்கு சுவர்‌ அதிட்டானப்‌ பகுதி, 


குறிப்புரை: பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ இருப்பணியின்‌ போது கொங்கு வேளாளர்‌ 
பெரியகுலம்‌ சிறுநம்பி நம்பியான நம்பியாரூரன்‌ என்பவர்‌ கோயில்‌ 
திருக்கட்டளையில்‌ திருநிலைகால்‌ இரண்டும்‌, ரிஷப தேவரையும்‌ 
எழுந்தருளச்‌ செய்து ரிஷப தேவர்‌ கோயிலும்‌ தன்‌ உபயமாகச்‌ செய்ததை 
இக்கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு: 
1. ஸஷிஷஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு ௬வது சித்திரை மாதம்‌ 
பூந்துறைநாட்டுப்‌ பெருந்தொழுவில்‌ வெள்ளாழந்‌ [பெரிய] களி 


2. ல்‌ சிறு நம்பி நம்பியான நம்பியாரூரனேன்‌ இவ்வூர்‌ நாயினார்‌ 
வ. ஹிஸாற*டையார்‌ கோயிலில்‌ தருக்கட்‌[டளை]யில்‌ திருநிலைகால்‌ 
இரண்டும்‌ இஷ 

3. மதேவரையும்‌ ஏறியருளப்‌ பண்ணி இஷலதேவர்‌ கோயிலுந்ஞ்‌ 
செய்வித்தேன்‌ 


62 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 279/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 4897 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1796 
ஊர்‌ :  முருங்கத்தொழுவு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 220 /1967-68 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உன 
அரசு தத ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தள்‌ எண்‌ : 6 
இடம்‌: பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ தக்ஷணாமூர்த்தி சன்னதி மேற்கு, தெற்கு, 
கிழக்குச்‌ சுவர்‌ அதிட்டானப்பகுதி. 


குறிப்புரை: பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ தட்சிணாமூர்த்தி கோயிலை கணக்கர்‌ 
நஞ்சயபிள்ளை தன்‌ உபையமாகக்‌ கட்டிக்‌ கொடுத்ததை இக்கல்வெட்டுக்‌ 


கூறுகிறது. 


கல்வெட்டு: 

1. ஹஹியஸ்ரீ கலியுக சகாத்த[த]ம்‌ ௪௩௮௱௯௰எ மேல்ச்‌ செல்லாநின்ற ராட்‌ 
[ச] ததை மாசம்‌ ௬ தேதியு சுக்கிற வாரமும்‌ உத்திர நட்செத்திரமும்‌ 
பஞ்சமியும்‌ பெற்ற சு [லத்‌] இனத்தில்‌ 

2. பூந்துறை நாட்டு திருமுருங்கத்தொளு கணக்கு பழினியப்புள்ளை 
மகன்‌ திருவேங்கட புள்ளை மகன்‌ நஞ்சிய புள்ளை 
தெச்ஸணாமூர்த்தியும்‌ கோயிலும்‌ செய்வித்தேன்‌ 


83 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 280/2004 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு உர 

ஈரோடு வரலாற்று ஆண்டு : தி.பி 1292 
முருங்கத்தொழுவு இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  221/ 1967-08 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு Fo 
கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

சுந்தரபாண்டியன்‌ எண்‌ : 6 


பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ விநாயகர்‌ கோயில்‌ மேற்கு, தெற்குச்‌ சுவர்‌ 
அதிட்டானப்பகுதி 


பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ திருப்பணியின்‌ போது இவ்வூர்‌ கொங்கு 
வேளாளர்களில்‌ பயிர குலத்தைச்‌ சேர்ந்த நம்பியாரூரன்‌, மன்னு 
திருவரங்கக்‌ கூத்தன்‌, கொன்றைவார்‌ சடையன்‌, பெரியபிள்ளை, 
பொல்லாதபிள்ளை ஆதிய ஐந்துபேரும்‌ பிள்ளையாரை ஏறியருளச்செய்து 
பிள்ளையார்‌ கோயிலையும்‌ கட்டி வைத்ததை இக்கல்வெட்டுக்‌ 
கூறுகிறது ஐவரும்‌ கொடுத்த இருபது பணம்‌ வாங்கித்‌ திருப்பணிக்கு 
அளித்ததுடன்‌ மேலூர்க்‌ குளத்தில்‌ ஊரும்‌ ஊரவரும்‌ முப்பது குழி 
நிலமும்‌ வாங்கிக்‌ கோயிலுக்கு அளித்து நெல்கொடுப்போம்‌ என்றும்‌, 
குளத்தில்‌ நீர்‌ இல்லாதபோது நெல்லுக்குப்‌ பதிலாகத்‌ தினை 
கொடுக்கவும்‌ ஒப்புக்‌ கொண்டனர்‌. கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ 
இவர்களிடம்‌ ஒரு கழஞ்சு பொன்‌ பெற்று இவர்கள்‌ கட்டிய கோயிலில்‌ 
சந்தியாதீபம்‌ வைத்தனர்‌ எனவும்‌ கூறப்பட்டுள்ளது. 


1. ஷஹிஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு எவது சித்திரை மாதம்‌ 
பூந்துறை நாட்டுப்‌ பெருந்தொழுவில்‌ ஊரும்‌ ஊராளிகளோம்‌ 
இவ்வூர்க்‌ காணியாளன்‌ பெரியகளில்‌ நம்பியாரூரனும்‌ மன்னு 
திருவரங்‌ 


2. கக்‌ கூத்தனும்‌ கொன்றைவார்‌ சடையனும்‌ பெரியபிள்ளையும்‌ 


பொல்லாத பிள்ளையும்‌ இந்த ஐய்வரும்‌ தங்கள்‌ தன்மமாகப்‌ 


64 


பிள்ளையாரையும்‌ ஏறியருளப்‌ பண்ணிக்‌ கோயிலுஞ்‌ செய்வித்து . . . 
இவர்கள்‌ 

பக்கல்‌ இருபது பணம்‌ வாங்கி யுடையார்‌ கோயில்‌ திருப்பணிக்கிட்டு 
மேலூற்‌ குளத்தில்‌ இருபதடிக்‌ கோலாலே முப்பது குழியால்‌ ஒரு 
கழனி இட்டுக்‌ குடுத்தோம்‌ இக்கழனி . . . பயிற்‌ செய்து . . . திக்கு 


கொங்க 


ரல்‌ இருகலனே தூணி நெல்‌ ஆண்டுவரை அளந்து குடுப்போமாகவும்‌ 
குளமெத்தாத நாள்‌ இருகலனே தூணித்தினை குடுப்போமாகவும்‌ 
இந்த அமுதுபடி இவ்வூரிலே இருந்தாரொருவர்‌ சந்திராதித்தவரை 
அளந்து வரக்க[ட]வதாகவும்‌ இப்படி 

சம்மதித்து இ[க்‌*]கல்‌ வெட்டிக்‌ குடுத்தோம்‌ ஊரும்‌ ஊராளிகளோம்‌ 
மேற்படினாளில்‌ தேவற்‌ கோயிற்‌ காணியுடைய தேவகம்மிகளில்‌ 
கவுணிய கோத்திரத்து உய்ய வந்த பட்டனும்‌ ஆலால சுந்திர நம்பியும்‌ 
தில்லைக்‌ கூத்தன்‌ மன்றுளாடு நம்‌ 

பியும்‌ இப்பிள்ளையார்‌ கோயிலுக்குச்‌ சந்தியாதீபம்‌ ஒன்றுக்கு 
மேற்படியார்‌ ஐவர்பக்கலும்‌ பற்றின பொன்‌ கழஞ்சு இச்‌ சந்தியாதீபம்‌ 
சந்திராதித்தவரை குடங்கொடு கோயில்‌ புகுவார்‌ இடக்கடவார்‌ 
களாகவும்‌ இத்தந்மங்களை 


அழித்தா[ருண்டா]கில்‌ தன்வழிவழி ஏழச்சமறுவான்‌ இது 
பன்மாஹேறாற ஈகை 


85 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 281/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 6 
வட்டம்‌ : ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1291 
ஊர்‌ : முருங்கத்தொழுவு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 222 / 1967-68 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு :  கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 7 
இடம்‌: பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ சண்டேஸ்வரர்‌ கோயில்‌ சுவர்‌ மற்றும்‌ 
அதிட்டானப்பகுதி 


குறிப்புரை: பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ திருப்பணியின்போது இக்கோயில்‌ 


காணியுடைய சிவபிராமணர்‌ கவுணிய கோத்திரத்து உய்யவந்த பட்டன்‌ 


சொக்கனான ஆலாலசுந்தர நம்பி என்பவர்‌ சண்டிகேசுவர நாயனாரை 


எழுந்தருளச்‌ செய்து கோயிலும்‌ அமைத்துச்‌ சந்தியாதீபமும்‌ வைத்ததை 


இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு: 


1. ஷஹிஷஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு பாண்டு ௬வது பூந்துறை நாட்டுப்‌ 


பெருந்தொழுவி 


2. ற்‌ கோயிற்‌ காணி உடைய தேவகைம்மிகளில்‌ கவுணிய கோத்திரத்து 


உய்யவந்‌ [| த] பட்டந்‌ சொக்கனாந 


3. ஆலால சுந்திரநம்பியேன்‌ சண்டீசுர நாயநாரையும்‌ ஏற்றிக்‌ கோயிலுஞ்‌ 


செய்‌ 


4.  வித்துச்‌ சந்தியாதீபமும்‌ வைத்தேந்‌ சந்திராதித்தவரை குடங்கொண்டு 


புகுவாரெல்லாம்‌ இடக்‌ 


5. கடவதாகவும்‌ இவை நந்தமர்‌ பாற்படுத்துக்‌ கொள்க 


96 


நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 282/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 4902 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : கி.பி 1801 
ஊர்‌ முருங்கத்தொழுவு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 1. 228 / 1967-68 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர்‌ 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ : 8 


இடம்‌: 


பிரமலிங்கேசுவரர்‌ கோயில்‌. வடிவுள்ளமங்கை சன்னதி தெற்கு கிழக்கு சுவர்‌. 


குறிப்புரை: முருங்கத்தொழு கணக்கர்‌ நஞ்சையபிள்ளை என்பவர்‌ பிரமலிங்கேசுவரர்‌, 


வடிவுள்ள மங்கை ஆகியோரை எழுந்தருளச்‌ செய்து கோயிலும்‌ கட்டி 
வைத்ததை இக்கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு: 


i 


ஹெஹிய்ீ சாலிவாகன கலியுக சகாற்தம்‌ பிறந்த ௪சூ௩கூ௱௨ க்கு மேல்‌ 
செல்லா 


நின்ற துன்மிதி ஸூ சித்திரை மாதம்‌ [ ௨] ௩௰ உ தேதியில்‌ பூந்துறை 
நாடு திருமுருங்‌ை 


க தொழுவில்‌ தலத்துக்‌ கணக்கு பளனியப்ப பிள்ளையவர்‌ மகன்‌ 
திருவேங்கிட பிள்ளையவர்‌ மகன்‌... 


நஞ்சிய பிள்ளை விறுமீசுபரர்‌ வடிவுள்ள மங்கையம்மனுக்கு 
கோவிலும்‌ சுவாமியும்‌ பிறதிஷ்டையும்‌ செய்வித்தேன்‌ 


87 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 283/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 4949 
வட்டம்‌ ஈரோடு வரலாற்று ஆண்டு : இ.பி 1848 
ஊர்‌ முருங்கத்தொழுவு இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு (௬ 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ - எண்‌ : 9 


இடம்‌: 


முருங்கத்தொழு கிராமத்தில்‌ உள்ள சிறு குன்றான அணியரங்கப்‌ 


பெருமாள்‌ மலை அணியரங்கநாதர்‌ கோயில்‌ தென்சுவர்‌. 


குறிப்புரை: முருங்கத்‌ தொழு ஊரினரான கொங்கு வேளாளர்களில்‌ வெள்ளோடு 


காத்தந்தைகுலப்‌ பெரியண கவுண்டரும்‌, பெரியகுல வேணுடையாக்‌ 
கவுண்டரும்‌, கந்தப்ப கவுண்டரும்‌, நல்லிக்‌ கவுண்டரும்‌, கணக்கர்‌ 
நஞ்சையபிள்ளையும்‌ அணியரங்கப்‌ பெருமாளைச்‌ செய்தளித்த செய்தி 
கூறப்பட்டுள்ளது. பெரியகுலத்‌ தலைவர்‌ பெயர்‌ 'வேணாடுடையார்‌ 
என்பது அப்பெயரை அக்குலத்தைச்‌ சேர்ந்த மக்களும்‌ வைத்துக்‌ 
கொண்டுள்ளனர்‌. 


கல்வெட்டு: 


ஷுஷிஸ்ரீ கலியுகககாத்தம்ச௯ூசாசம௯ மேல்செல்லா நின்ற பிங்கழ ஷ்‌ ஆவ 


ணின மீ” மரு தியும்‌ ஆதித்தவாரமும்‌ பஞ்சமியும்‌ சோதி நட்சத்திரமும்‌ 
பெற்ற சுபதினத்தில்‌ 


பூந்துறைநாட்டு முருங்கத்துளு வெள்ளோட்டு சாத்தந்தை குலத்தில்‌ 
முதலியாக்கவுண்டன்‌ மகன்‌ பெரிய 


ணகவுண்டனும்‌ பெரிய குலத்தில்‌ செல்லப்பகவுண்டன்‌ மகன்‌ பெரியதம்பி 
கவுண்டன்‌ மகன்கந்தப்ப கவுண்டன்‌ மகன்‌ 
வேணுடையாக்‌ கவுண்டனும்‌ கல்லாக்‌ கவுண்டன்‌ மகன்‌ கந்தப்ப 
கவுண்டனும்‌ செல்லப்ப கவுண்டன்‌ மகன்‌ நல்லிக்‌ 
கவுண்டனும்கணக்கு. . . மகன்நஞ்சிய/பிள்ளைஅ/ணியரங்கப்‌ பெருமாள்செய்‌ 
ப \ 
88 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1018/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : துந்துபி 
வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி 16 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  அகிலாண்டபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :241 / 1920 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு சன 
அரசு :  விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரசாயண உடையார்‌ எண்‌ ட்‌! 
இடம்‌: அகத்தீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடபுற அதிட்டானம்‌. 


குறிப்புரை: காங்கயம்‌ ஊரும்‌ ஊராளிகளும்‌ காங்கயம்‌ அகத்தீசுவரருக்கு இரவுக்‌ கால 
பூசைக்கு வேண்டிய நெல்லுக்கு மாதம்‌ ஒரு பணம்‌ அளிப்பதாக ஒப்புக்‌ 
கொண்ட கல்வெட்டு. இதல்ல என்றவன்‌ ஏழேழு சென்மமும்‌ நரகத்துக்கு 
நாற்றங்கால்‌ ஆவான்‌ என்று புதுமையான ஓம்படைச்‌ சொல்‌ பயின்று 


வந்துள்ளது. 


கல்வெட்டு: 

1. ஹஷி[ஸ்ரீ] ஸ்ரீ ஊஹாணடலீமுரன்‌ கறிராய விபாடன்‌ பாஷைக்கு 
தப்புவராயர்‌ கண்டன்‌ ஸ்ரீ வீரசாயணர்‌ உடையற்கு செல்லா நின்ற 
துந்துமி வருஷத்து 

2. காத்திகை மாதம்‌ யரு தியதி காங்கேயத்தில்‌ ஊரும்‌ ஊராளிகளோம்‌ 
எங்கள்‌ ஊர்‌ ஆளுடையநாயினார்‌ திருவகத்தீரு உ முடையாற்கு 
இராக்காலத்து 

3. க்கு நெல்‌ அமுதுபடிக்கு மாதத்தொருபணம்‌ நடத்தக்‌ கடவோமாகவும்‌ 
இதல்ல என்றவன்‌ ஏழ்ழேழு செனனமும்‌ நரகத்தக்கு 
நாற்றங்காலாவன்‌ 


89 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1019/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு சல 

வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி 16 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ அகிலாண்ட புரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 242/ 1920 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல 

அரசு ஸ்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ எண்‌ : 2 


இடம்‌: 


அகத்தீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடபுறம்‌. 


குறிப்புரை: அகத்தீசுவரர்‌ கோயிலில்‌ அபிடேக நீர்‌ வெளிவந்து விழும்‌ இடத்தில்‌ 


கொங்கு வேளாளர்‌ செங்கண்ண குலத்தில்‌ பிள்ளை சேரமான்‌ தோழனான 
தொண்டைமான்‌ என்பவர்‌ நிர்மாலியத்தொட்டி கட்டியதை 
இக்கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு: 


1. 


ஸஹ ஹிஸ்ரீ காங்கயத்தில்‌ நாயனார்‌ திருவகத்தீசிர முடையார்‌ 
கோயிலில்‌ னிமாநியத்‌ தொட்டி சமைப்பித்த 


இவ்வூர்‌ வெள்ளாழன்‌ செங்கண்ணரில்‌ பிள்ளன்‌ [சேரமான்‌] 
தோழனான தொண்டைமான்‌ தன்மம்‌ ஸ்ரீ நன்றாக உ 


90 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


செங்காளி என்பவர்‌ மனைவி புளியம்மை, கோயிலில்‌ அர்த்தமண்டப 


தொடர்‌ எண்‌ : 1020/2003 


ஆட்சி ஆண்டு 8 
வரலாற்று ஆண்டு இ.பி 1293 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை 243 / 1920 
முன்‌ பதிப்பு F 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ச 4 


அகத்தீசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்புற அதிட்டானம்‌. 


வேட்டுவர்‌ சமுதாயத்தைச்‌ சேர்ந்த பட்டாலி காவலர்‌ குறும்பிள்ளர்‌ குல 


முகவணை செய்வித்ததை இக்கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ அகிலாண்டபுரம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குப்பாண்டியர்‌ 
மன்னன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌: 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 


1. ஹஹஷிஹ்ீ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு எட்டாவது ஆனிமாதம்‌ 


இக்கோயில்‌ அத்த மண்டபத்தில்‌ முகவணை செய்வித்தேன்‌ 


2. பட்டாலியில்‌ காவலர்‌ குறும்பிள்ளரில்‌ செங்காளி மனைக்கிழத்தி 


புளியம்மையேன்‌ 


91 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1021/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு , 

வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு த ன 

ஊர்‌ :  அகிலாண்டபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 244 / 1920 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு £- 

அரசு ? ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ 2 ட 2 எண்‌ : 4 
இடம்‌: அகத்தீசுவரர்‌ கோயில்‌ கருவறை தென்புற அதிட்டானம்‌. 


குறிப்புரை: அகத்தீசுவரர்‌ கோயிலில்‌ அர்த்த மண்டபத்‌ இருநிலைகால்களை கொங்கு 
வேளாளரில்‌ ஆந்தை குல பிள்ளை பிள்ளையாழ்வியான பிறைசூடும்‌ 
பெருமாள்‌ என்பவர்‌ கொடையாக அளித்ததை இக்கல்வெட்டுக்‌ 


கூறு£றது. 


கல்வெட்டு: 
1. ஷுஷிஸ்ரீ காங்கையத்து நாயனார்‌ திருவகத்தியர முடையார்‌ கோயில்‌ 
அத்த மண்டபத்தில்‌ திருநிலைகால்‌ [ம] 


2. வெள்ளாளன்‌ ஆந்தைகளில்‌ [பி]ள்ளன்‌ பிள்ளையாழ்வியாழ்வியான 
பிறைசூடும்‌ பெரு[மாள்‌] 


92 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


சமுதாயத்தைச்‌ சேர்ந்த காவலந்‌ வெண்கொற்றர்‌ குல செய்யாழ்‌ (வான்‌) 


தேவனான தொண்டைமான்‌ என்பவர்‌ செய்வித்ததை இக்கல்வெட்டுக்‌ 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ : அகிலாண்டபுரம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ட 
மன்னன்‌ 0 

இடம்‌: 

குறிப்புரை: 

கூறுகிறது. 
கல்வெட்டு: 
1. ஷுஷிஸ்ீ 


காங்கயத்தில்‌ நாயனார்‌ திருவகத்தி . . . 


தொடர்‌ எண்‌ : 1022/2003 


ஆட்சி ஆண்டு ல 
வரலாற்று ஆண்டு ர 
இந்தியக்‌ கல்வெட்டு 

245 / 1920 


ஆண்டுஅறிக்கை 
முன்‌ பதிப்பு தவ 
ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 6 


அகத்தீசுவரர்‌ கோயில்‌ கருவறை தென்புற அதிட்டானம்‌. 


அகத்தீசுவரர்‌ கோயில்‌ கருவறை நிலைகால்களை வேட்டுவர்‌ 


கெற்பக்‌ . . . தருநிலைகால்‌ இவ்வூ 


2. ற்‌ காவலன்‌ வென்கொற்றரில்‌ செய்யாழ்வ . . . 


தொண்டை. . . ம்‌ மாயேற இரகை்ஷை 


93 


யார்‌ கோயில்‌ 


ரய தேவனான 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1023/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : நந்தன, கலி 4933 
காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : 30.1.1533 


அகிலாண்டபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 246 /1920 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ.சா.: 300 
விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

அச்சுததேவர்‌ எண்‌ : 6 


அகிலாண்டபுரம்‌ அகத்தீசுவரர்‌ கோயில்‌ முன்பு உள்ள பள்ளிக்‌ கூடத்தின்‌ 
எதிரில்‌ நடப்பட்டுள்ள கல்‌. 


விசயநகரமன்னர்‌ அச்சுதராயர்‌ (1529 -1542) ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
அவருடைய காரியத்துக்குக்‌ கர்த்தரான இம்மாதநாயக்கரின்‌ 
தென்மண்டல அலுவனாக இருந்தவன்‌ (தெட்சிண புஜம்‌) வாலயதேவ 
மகாராசா என்பவன்‌. இவன்‌ கிருஷ்ணதேவராயர்‌ காலத்திலும்‌ கொங்குப்‌ 
பகுதி அதிகாரியாக இருந்தான்‌. அவன்‌ காலத்தில்‌ காங்கயத்து ஊரவரும்‌ 
சந்திரசேகரர்‌ பிறவிக்குநல்லாரும்‌ காங்கயம்‌ தேர்வரு மண்டபத்தில்‌ 
கூடியிருந்தபோது மடவிளாகம்‌ பாளூர்‌ தேவர்‌ தேவன்‌ தேவர்‌ தெய்வ 
சிகாமணி என்பவன்‌ &ழ்க்கண்ட அறத்தினைச்‌ செய்தான்‌.காங்கயம்‌ 
செங்குளம்‌, வண்ணான்‌ வாவி, ஆண்டிச்சி குட்டை என்ற மூன்று குளத்து 
நீரையும்‌ பெரிய குளத்தில்‌ தேக்கி நீர்‌ பாயும்‌ நிலங்களை 
அகத்தீசுவரமுடையார்க்குக்‌ கொடையாகக்‌ கொடுத்த செய்தி 
கூறப்படுகிறது. 


1. ஸஷஹிஸ்ரீ மன்‌ மஹாம 


2. ண்டலேசுரன்‌ பூறுவ தெ 


3. க்ஷிண பக்ஷிம உத்தர சதுச 
4. முத்திராதிபதி ஸ்ரீ வீர அச்சுத ரா 


5. யர்மகாராயர்‌ காரியத்து 


94 


10. 


11. 


18. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


21. 


22. 


23. 


24. 


2. 


26. 


27. 


க்கு கடவதான திம்மாத ணா 

யக்க உடையாற்கு தெக்ஷ்ண 
புசமான வாலைய தேவ மகா 
ராசா பிறுதுவி இராச்சியம்‌ ப 
ண்ணி அருளாநின்ற கலியுக சக 
ரத்தம்‌ ௪ச௯ூச௱௩ய௩ க்கு மேல்‌ 
செல்லா நின்ற திருநல்லி ஆண்‌ 
டுநந்தன ஞு மாசி மீ ர உவி 
யாழக்கிழமையும்‌ மதிநாட்‌ பக்கம்‌ 


பஞ்சமியும்‌ நாள்‌ ரேவதியும்‌ 


பெற்ற நாள்‌ நண்பகல்‌ இருந்து முன்பி 


ல்‌ யியற்றிய தேர்வரு மண்டபத்‌ 

து இராசராசபுரம்‌ சூலக்க 
ரங்கேயத்து நாட்டு காங்கேயத்தில்‌ 
ஊரவரும்‌ சந்திரதேவர்‌ பிற 

விக்கு நல்லது செய்வாரும்‌ நிறை 
வு அற நிறைந்து குறைவறக்‌ கூடி 
வாட்டமின்றி கூட்டம்‌ பெருகினி 
திருந்து நம்மிடை மடவிளாகம்‌ பா 
ூர்‌ தேவர்தேவன்‌ தேவர்‌ உத்தி 

ர தெய்வசிகாமணியேன்‌ இருவகத்தீ 


சுரமுடையாற்கு சிறுதனம்‌ பண்ணி 


. க்குடுத்தபடி யாவது எங்களூ 


95 


46, 
47. 


49. 


1 தத்தி 


96 


. ர்செங்குழம்‌ வண்ணான்‌ வாவி ஆண்‌ 


டிச்சி குட்டை இந்த மூன்று குளத்தி 
. ல்‌ தண்ணீரும்‌ கொண்டுவந்து பெரி 
யவ 
£வியி 
லேவி 54, 
முகிடு 35. 
த்திபெ 6%. 
ரிய வ 57. 
வியில்‌ 8. 
தண்‌ 59. 
ணீர்ப 60. 
ரந்த நீே 61. 
62. 
ம்‌ நாற்ப 63. 
ரங்க்கெ 64. 
ல்லையில்‌ 65. 
ன்னே 66. 
மய... 67. 
சமும்‌ இ 68. 
ன்‌... 69. 
70. 
71. 
உணட 72. 
ான மாவ 73. 


டை மரவ 
டைநஞ்‌ 
சைபுஞ்‌ 


சை... 


ரங்கை 


மாணிக்க 
முதலாக 
உள்ள பல 
பயிற்‌ பே 
£கமும்‌ 
ரூபன்‌ 


. காங்கே 


யத்திலிருக்கும்‌ 


ஊரவரும்‌ 
சந்திரதே 
வர்‌ பிறவிக்கு 
நல்லா செய்‌ 
வாருமே 

ன்‌ இந்தச்‌ 


74. 


79. 


76. 


77. 


78. 


79. 


81. 


சாதனம்‌ ௭ 
முதினமைக்‌ 
கு காங்கே 
ய நாட்டுகா 
ங்கேயத்தி 


... தொடிய 


97 


86. 


87. 


89. 


91. 


92. 


93. 


94. 


95. 


சாத்தநுக்கு 


.. .ர்தரைய 


தன்‌... இ 

ப்படி சம்மதித்து 

ஊரும்‌ ஊராளிகளும்‌ 
திருவகத்த்சுர 
முடையாற்கு சிலா சாத 
னம்‌ பண்ணிக்‌ குடுத்தோ 


ம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1024/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : விரோதி 
வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1849 
ஊர்‌ : ஊதியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி ; தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ; 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு 2. ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தனு எண்‌ ம. இ 
இடம்‌: கைலாசநாதர்‌ கோவில்‌ கருடகம்பம்‌ 


குறிப்புரை: கைலாசநாதர்‌ கோயிலில்‌ ஊராளிக்கவுண்டன்‌ மகன்‌ நல்ல குமார 


கவுண்டன்‌ கருடகம்பம்‌ உபயம்‌ செய்தமை. 


கல்வெட்டு: 
1. கலியுக 
2. சகார்த்‌ 
2. தம்‌௪க௯ 
4. ௯௱ரறாம 
5. விரோ 
6. திதிரிதி 
7. இனை 
8. றாழிக்க 
9. வுண்டன்‌ 
10. மகன்‌ ந 


11. ல்லகுமா 
12. ரக்கவுண்‌ 
13. டன்‌ உபயம்‌ 


98 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 1025/2003 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு பரிதாபி 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 1850 
ஊர்‌ : ஊதியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 241 / 1920 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு * ௮4 
அரசு Fo ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 0 2 எண்‌ 1 ச 
இடம்‌: கைலாசநாதர்‌ கோவில்‌ தூண்‌. 
குறிப்புரை: பழனி பண்டிதகாரச்‌ சின்னிய கவுண்டர்‌ என்பவர்‌ கைலாசநாதர்‌ 
கோவிலுக்குத்‌ தூண்‌ ஒன்று கொடையளித்தது. 
கல்வெட்டு: 
1. கலியுகசக 76. காறச்சி 
2. ஈத்தம்‌ ௪௲௯௱ருமிக 17. ன்னியக 
3. பரிதாபி ணை 18. வுண்டன்‌ உப 
4. ஆவணி மீ” 19. யம்‌ 
ம. . ௨ 
6. பழனியூ 
7. றதிபன்‌ 
Oi 
9. கோத்தி 
10. ரம்‌... பிச்‌ 
11. சகவுண்டன்‌ 
12. மகன்‌ பழ 
13. னிக்கவுண்ட 
14. ன்‌ மகன்‌ 
15. பண்டித 


99 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1026/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 4998 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1897 
ஊர்‌ ஊதியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை க 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ம்‌ ரு 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


- எண்‌ ச. 


கைலாசநாதர்‌ கோவில்‌ திருமதில்‌. 


குறிப்புரை: கைலாசநாதர்‌ கோயில்‌ திருமதிலைக்‌ கொற்றனூர்க்‌ காணியாளர்‌ கொங்கு 


வேளாளரில்‌ செம்பூத்த குலத்தைச்‌ சேர்ந்த முதலிபாளையம்‌ சுப்பய்ய 


கவுண்டர்‌ உபயமாகக்‌ கட்டிய விபரம்‌ கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 
1. சிவமயம்‌ உ கலியுகம்‌ ௪௯௬௱ ௬௰௮ 
2. க்குதுன்முகிணு தைமீ ௭ உ தென்கரை 
38. நாட்டுக்‌ கொத்தனூர்‌ ஆதிபன்‌ செம்‌ 
4. பூற்று குல கோத்திரம்‌ முதலி பாளை 
5. யம்‌ மணியம்‌ முதலிக்கவுண்டர் குமாறர்‌ 
6. சுப்பயகவுண்டர்‌ ஊதியூர்‌ கைலாசனா 
7. தசுவாமிக்கு திருமதில்‌ உபயம்‌ ௨ 


100 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ ஊதியூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு 
மன்னன்‌ - 


இடம்‌: 


தொடர்‌ எண்‌ : 1027/2003 


ஆட்சி ஆண்டு : கலி 4943 
வரலாற்று ஆண்டு : இ.பி. 1882 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை : 241/ 1920 
முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ : 4 


உத்தண்ட வேலாயுதசாமி கோயில்‌ கொறட்டு வாசல்‌ மண்டபம்‌. 


குறிப்புரை: உத்தண்ட வேலாயுதசுவாமி கோயில்‌ திருமதிலை முதலிபாளையம்‌ 
கொங்கு வேளாளரில்‌ செம்பூத்த குல உள்ளூருக்‌ கவுண்டய கவுண்டரும்‌, 
அவர்‌ மகன்‌ குமாரக்‌ கவுண்டர்‌ குறட்டு வாசலையும்‌ கட்டிய செய்தி 
கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு: 
1. கலியுக சகாற்த்தம்‌ ௪௲௯கூ௱ 
2. ச௪மயி௩ ன் மேல்‌ சோபகிறிது ஸஹ பிரட்‌ 
3. டாதிமீ முதலிபாலையத்திலே 
4. இருக்கும்‌ உள்ளூருக்‌ கவுண்டய 
5. கவுண்டர்‌ திருமதிளு உபையம்‌ உ 
6. அவருடைய மகன்‌ நல்ல கு 
7. மாரக்கவுண்டர் குரட்டு வாசல்‌ 
8. செம்பூத்த கோத்திரம்‌ உத்தன்‌ 
9. ட வேலாயுதசாமி துணை 


101 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1028/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 4875 
வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ,பி. 1775 
ஊர்‌ : ஊதியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந 4 
அரசு 0 2 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ழ்‌. (= எண்‌ *. 5 
இடம்‌: உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயில்‌ திருமதில்‌. ' 


குறிப்புரை: உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயில்‌ திருமதிலைக்‌ கொங்கு 
வேளாளரில்‌ செம்பூத்த குலக்‌ கவுண்டய கவுண்டர்‌ கட்டிய விபரம்‌ 


கூறப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. சுவாமிதுணைகலியுக சகாற்தம்‌ ௫௩௮௱௭ 
2. மரு க்கு மேல்‌ மன்மத று சித்திரை மீ தென்கரை நா 
3. ர கொற்றனூறு ஊதியூருக்கதிபன்‌ செம்பூத்த கோத்திரத்தி 
4. ல்‌ நல்லகுமாருக்‌ கவுண்டன்‌ மகன்‌ கவுண்டய கவு 


5. ண்டன்‌ உத்தண்ட வேலாயுதசாமி திருமதில்‌ உபயம்‌ 


102 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1029/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு கலி 4942 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு இ.பி. 1843 
ஊர்‌ : ஊதியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு 4 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ச எண்‌ 6 
இடம்‌: உத்தண்ட வேலாயுதசாமி கோயில்‌ வாத்திய மண்டபத்‌ தூண்‌. 
குறிப்புரை: உத்தண்ட வேலாயுதசுவாமி கோயில்‌ வாத்திய மண்டபத்தைக்‌ கொங்கு 
வேளாளரில்‌ செம்பூத்தகுல சிவன்மலைக்‌ கவண்டர்‌ கட்டிய விபரம்‌ 
கூறப்படுகிறது.கல்வெட்டுத்‌ தரும்‌ நாட்குறிப்புகளைக்‌ கொண்டு இதன்‌ 
காலம்‌ இ.பி.11.4.1843 என்று கணிக்கலாம்‌. 
கல்வெட்டு: 


1. தெண்டாயுதபா 

2. ணிதுணை 

3. கலியுக சகா 

4. த்தம்௪௲௯௱ 

5. ௪௰௨ க்கு மேல்சுப 
6. கிறுதி ஷூ மாசிமீ” 
7. ௨௰௯ தேதிக்கு சுச்‌ 
8. கிற வாறமும்‌ திச 

9. மியும்‌ புனற்‌ பூச 

10. நட்செத்திரமு 


11. ம்கூடியசுபதி 


12. னத்தில்‌ தென்‌ 

13.  கரைனாடு பொன்‌ 
14. னுூதி மாமலை ௨ 
15. த்தண்ட வேலா 
16. யுதசுவாமி கோ 
17. வில்‌ முன்‌ வாத்தி 
18. யமண்டபம்‌ கொ 
19.  ற்றனூரு ஊதியூ 
20. ராதிபன்‌ செம்‌ 

21. பூத்த கோத்திர 

22.  த்தில்கவுண்ட 


103 


A 


26. 


27. 


28. 


29. 


31. 


._யகவுண்டருடை 


ய குமாரன்‌ முத 
லிக்‌ கவுண்ட 
ன்‌அவருடை 
ய குமாரன்‌ 
சிவன்‌ மலை 

க்‌ கவுண்ட 

ன்‌ வாத்திய 
மண்டபம்‌ ௨ 


பையம்‌ 


104 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 1030/2003 


ஆட்சி ஆண்டு கலி 4996 
வரலாற்று ஆண்டு கி.பி. 1896 
இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை த 

முன்‌ பதிப்பு த்‌. அ 

ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ ள்‌ / 


உத்தண்ட வேலாயுதசுவாமி கோயில்‌ மயில்‌ மண்டபக்‌ கல்வெட்டு. 


உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயில்‌ மயில்‌ மண்டபத்தை நாகரசு 


நல்லூர்‌ கொங்கு வேளாளரில்‌ செம்பூத்த குல இராமசாமிக்‌ கவுண்டர்‌ 


கட்டிய விபரம்‌ கூறப்படுகிறது.கல்வெட்டுத்‌ தரும்‌ நாட்குறிப்புகளைக்‌ 


கொண்டு இதன்‌ காலம்‌ $.பி.39.4.1896 என்று கணிக்கலாம்‌. 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ : ஊதியூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு உ ல 
மன்னன்‌ டன 

இடம்‌: 

குறிப்புரை: 

கல்வெட்டு: 


1. கலியுகசகா 


2. த்தம்‌ ௪௯௯ 


3. ௯௬ 

4. துன்முகி 

க. ஸூ சித்தி 

6. ரைமாசம்‌ 

7. ம௩தேதினா 
8. கரசுநல்லூ 


9. ருசெம்பூற்றா 
10. திபன்சிவன்‌ 


11. மலை 


12. க்கவு 

13. ண்டன்‌ 

14. குமார 

15. ன்றா 

16. மசாமிக்‌ கவுண்‌ 
17. டன்‌ மயில்வா 


18.  கனக்குறடு 


19. உபயம்‌ 


105 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 1031/2003 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு ட 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 19 ஆம்சநா.ஆ. 
ஊர்‌ : ஊதியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி £ தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 
எழுத்து ்‌ தமிழ்‌ முன்‌ பதிப்பு உவ 
அரசு 2 ல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ த்‌ எண்‌ : 8 
இடம்‌: கைலாசநாதர்‌, வேலாயுதசாமி கோயில்‌ தூண்‌ கல்வெட்டுகள்‌. 
குறிப்புரை: உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயில்‌ தூண்களை செம்பூத்த குலக்‌ 
கவுண்டய கவுண்டர்‌ அவர்‌ மகன்‌ முதலிக்கவுண்டர்‌ ஆகியோர்‌ 
அமைத்தது கூறப்படுகிறது. 
கல்வெட்டு: 
அ. 
1. செம்பூத்த 
2. கோத்திரம்‌ 


3. கவுண்டய 


4. கவுண்டன்‌ 


2. மகன்முத 
6. லிக்கவுண்‌ 
7. டன்‌ உ 
ஆ. 


1. கவுண்டய 


2. கவுண்டன்‌ 


106 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 1032/2003 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு த ௭ 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 18ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : ஊதியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ப 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந ௯ 
அரசு உடல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : எண்‌ : 9 
இடம்‌: மாரியம்மன்‌ கோவில்‌ கருடகம்பத்‌ தூண்‌. 
குறிப்புரை: பெரியண கவுண்டன்‌ பொன்காளிய கவுண்டன்‌ மகன்‌ சின்ன கவுண்டன்‌ 
என்பான்‌ 8ரனூர்‌ மாரியம்மன்‌ கோயில்‌ கருடகம்பத்தாண்‌ கொடையளித்த 
செய்தி கூறப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. பரிதாபி 14. ணகவு 
2. ௫ 15. ண்டன்‌ 
3, 16. உபயம்‌ 
4. 
5. 
6. 
7. பெரியண 
8. கவுண்‌ 
9. டன்பொ 
70. ன்காளி 
7]. யகவுண்‌ 
12. டன்மக 
13. ன்‌ சின்ன 


107 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1033/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ளு 
வட்டம்‌ : காங்கயம்‌ . வரலாற்று ஆண்டு : இ.பி, 1859 
ஊர்‌ : ஊதியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 2 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 

அரசு 2 ௯ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ த்தன எண்‌ : 10 
இடம்‌: மாரியம்மன்‌ கோயில்‌ தூண்‌. 


குறிப்புரை: பூசாரி சின்னிய கவுண்டன்‌ என்பார்‌ மாரியம்மன்‌ கோவிலுக்குத்‌ தூண்‌ 
கொடையளித்தது கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 

1. கலியுக 
2. சகாற்த்‌ 
3. தம்‌௪௯ 
4, ௯௱ரு 
க. ய௪ 

6. பூசா 

7. ரிசி 

8. ன்னி 

9. யக 

10. வுண்‌ 
11. டன்‌ 


108 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1034/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 2 

வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1868 

ஊர்‌ : ஊதியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 

அரசு ; 2 ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ ட தல்‌ எண்‌ : M 

இடம்‌: ஊதியூரைச்‌ சேர்ந்த வாணராய நல்லூர்‌ கரியகாளியம்மன்‌ கோயில்‌ 


தீபத்தம்ப மண்டபம்‌. 


குறிப்புரை: செம்பூத்த குல மாணிக்கி வத்தமுதலி மகள்‌ தெய்வானை செய்த 
திருப்பணி. 


கல்வெட்டு: 

-1. கலியுக 
சகாத்தம்‌ 
௪௯%௯௱ரும௰ 
௪ க்கு மேல்‌ 
செல்லா நி 
ன்ற பிரமோ 
தூதை தை 
மீ செம்பூ 


த்த குலமா 
. ணிக்கிதெய்‌ 


உ௨.ஐ 3 ஐ ஐ உ 8.09 


hd 
ப} 


. வானை 


உபயம்‌ 


ht 
22 


109 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1035/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு த 

வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1852 

ஊர்‌ : ஊதியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 

அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ ந எண்‌ : 12 
இடம்‌: ஊதியூர்‌ மாரியம்மன்‌ கோயில்‌ முன்‌ மண்டபம்‌. 


குறிப்புரை: வெள்ளோடு சாத்தந்தை குலச்‌ சின்ன கவுண்டர்‌ செய்த மாரியம்மன்‌ 
கோயில்‌ திருப்பணியைக்‌ கூறுகிறது. 
கல்வெட்டு: 
1. பரிதாபி வருஷம்‌ 
வெள்ளோடு 
சாத்தந்தை 
களில்‌ உருளி 
க்காரப்‌ பெரிய 
ணகவுண்டர்‌ 
மகன்‌ சின்‌ 


ணை கவு 


உ.ஐ NS MRK 


ண்டர்ம 


ண்டபவே 


[a 
m= © 


லை முகிஞ்சுது 


110 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


ஈரோடு 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ : தீரனூர்‌ 

மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்சோழர்‌ 
மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


தொடர்‌ எண்‌ : 284/2004 
ஆட்சி ஆண்டு : 15 
வரலாற்று ஆண்டு இ.பி. 1222 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை 250/ 1920 
முன்‌ பதிப்பு & 
ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ - 


ஆதீசுவரர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதித்‌ தூண்‌. 


ஆதீசுவரர்‌ கோயில்‌ மண்டபத்தில்‌ நாயகக்‌ காலை ரனூர்‌ இளைய 


செவ்வரையன்‌ என்பவன்‌ செய்து கொடுத்ததை இக்கல்வெட்டுத்‌ 


தெரிவிக்றெது. 


கல்வெட்டு: 
1. ஷுிஸ்ரீ வீர*]ரா 
ஜத்திர தே 
வற்கி யா 
ண்டு பதினை 
ஞ்‌ சாவது 
ஆதி நாதீ 
முர ட அத்‌ 


டய நாயனார்‌ 


உ.ஐ.3 ஐ MAK 


காயில்‌ திரும 


ய 
த 


ண்டபத்து நாய 


. கக்கால்‌ செவ்வி 


ம ததத 
|} 


த்தேந்‌ கிரனூர்‌ இ 


13. ருக்கும்‌...ந 

14.  ... களில்‌ இளைய 
15.  செவ்வரைய 

16. னானஇஞ்சிவே 
17. ளானேன்‌ இக்‌ 

18. கால்‌ செவ்வி 


19. த்தேன்‌ 


111 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ :  இரனூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு He 


மன்னன்‌ 1 


இடம்‌: 


குறிப்புரை: 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 


285/2004 


வரலாற்று ஆண்டு ந 
இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டுஅறிக்கை 251 / 1920 
முன்‌ பதிப்பு - 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 2 


வீரநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ - வாயிற்‌ கதவு நிலை கால்‌. 


பாப்பினியைச்‌ சேர்ந்த கொங்கு வேளாளரில்‌ தோடை குலத்து மாந்தன்‌ 


கூத்தன்‌ காங்கய நாட்டில்‌ சுங்கம்‌ வசூலிப்பவனாக இருந்தான்‌. அவன்‌ 
குயவன்‌ திரிகைக்கு வரும்‌ சுங்கத்திலிருந்து வீரராராயணப்‌ பெருமாளுக்கு 
ஒரு திருவிளக்கு வைத்தான்‌ என்பதை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு: 


முதல்‌ பக்கம்‌ 
1. விகுறு 
வருஷ 


ம்தைய்‌ 


ட அ ௨. 


மாத ௬௨ 
[ ப]ாற்பி 
னியில்‌ 


x 


வள்ளாழ 


[ர] தோட 


௦ ம்‌ ௮ ஸே 


ன்‌ மாந்த 


10. [நிகூத்தன்‌ 


1, 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
2l. 


112 


காங்கய ந 
£ட்டுச்சுங்‌ 
கம்‌ நடத்து 
கையில்‌ சர 
னூரில்‌ வீ 
ரநாராயண 
ப்பெருமா 
[ஞூ] க்கு நம்‌ 
மிட உபை 
யம்‌[ஆ] ௧ 
[ஓ] ருதிருவி 


22. [ன] க்கு நடக்‌ 
23. இறதுக்கு இ 
24. [து]க்கு குச 
25. வன்திரு 
26. கைச் சுங்‌ 
27. கம்‌ பெ 

28. ர௬ுமா[ள்‌*] கோயி 
29. ல்பிரா[மண] 
30. ந்சே... 

31. ரன... 

32. தன... 


இரண்டாம்‌ பக்கம்‌ 
34. ய்‌ சந்திறா 

35. தித்தர்வ 

36. ரைக்கு சறு 
37. வமாநி[ ய] 
28. மாக நட 

39. த்தி வரக்க 

40. டவாராக 

41. வும்‌ இந்‌ 

42. ததன்மத்‌ 


113 


46. 
47. 


49. 


5]. 
92. 


தை வில 
தினவர்‌ 
கங்கைக்‌ 
கரையில்‌ 
காராம்‌ ப 
சுவைக்‌ 
கான்ற பாவ 
த்திலே போ 
கக்‌ கடவார 
£கவும்‌ கூ 


த்தன்‌ எழுத்து 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ :  இீரனூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌: 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 


1. : ஸ்ரீ விரரா[சே]ந்திர தேவற்கு யாண்டு இருபதா[வது] காங்கையை 


தொடர்‌ எண்‌ : 286/2004 


ஆட்சி ஆண்டு : 20 
வரலாற்று ஆண்டு கி. பி.1227 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை ! 258 / 1920 
முன்‌ பதிப்பு த 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 2 4 


வீநாயகர்‌ கோயில்‌ வடபுற அதிட்டானப்‌ பகுதி. 


£ரனுரில்‌ வசிக்கும்‌ சித்திரமேழித்‌ தட்டான்‌ என்பவன்‌ இடங்கை 
விநாயகப்‌ பிள்ளையார்க்கு சோழிய நாழியால்‌ ஒரு நாழி அரிசி சந்திக்கு 
எட்டு அச்சும்‌ சந்தியாதீபம்‌ வைக்க ஒரு அச்சும்‌ ஆக ஒன்பது அச்சு 
சிவபிராமணரிடம்‌ கொடுத்ததை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


நாட்டு 8ரநூற்‌ தட்டாரிற்‌ கா...தான்‌ சித்‌ 


2. திரமேழித்‌ தட்டாநேந்‌ இடங்கை [வி]நாயகப்‌ பிள்ளையாற்கு [ந]ாந்‌ 
ஒரு சந்தி சோழிய நாழியரிசிக்கு ஒடு[க்கின] ... ந்தியா தீபம்‌ தி 
3, ருவிளக்கு ...க்கு அச்சொந்று 


[கோ*]யிற்‌ காணியுடைய சிவ... 


4. வந்தாந்‌ ... தரிச பட்டநும்‌ சோதி சேமங்கையும்‌ இங்விருவோம்‌ 


சந்திராதித்‌ ... 


114 


ஆக ஒந்பதும்‌ கொண்டோம்‌ இவ்வூர்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 287 /2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு அ. 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இி.பி.1267 
ஊர்‌ கீரனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 253 / 1920 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட ன 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ : 4 


இடம்‌: 


ஆதீசுவரர்‌ கோயிலில்‌ விநாயகர்‌ கோயில்‌ வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: காங்கய நாட்டுக்‌ கம்மாளரில்‌ சோழன்‌ கூத்தனான முடிகொடுத்தான்‌ 


என்பவன்‌ இடங்கை நாயகப்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ திருப்பணியின்‌ 


போது தாமப்படை செய்வித்ததை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு: 
1. ஹஸஹஷிய்ீ வீரபாண்டிய தே 
2. வற்கு யாண்டு உ வது காங்கை 
3. யநாட்டு ரநூர்‌ இடங்கை னாய 
4. கப்‌ பிள்ளையாற்கு தாமப்படை செ 
5. யவித்தேந்‌ இந்நாட்டு கண்மாள [| ர்க] 
6. ளில்‌ சோழன்‌ கூத்தநாந முடிகுடுத்தா [நேந்‌] 


115 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 288/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : கீரனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 254/ 1920 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  இரிபுவனவீரதேவன்‌ எண்‌ : த 
இடம்‌: விநாயகர்‌ கோயில்‌ வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: 8ீரனூர்‌ விநாயகப்‌ பிள்ளையார்க்கு ஒரு சந்தி சோழிய நாழி அரிசிக்குக்‌ 
கம்பு நான்கு நாழியும்‌ ஆண்டார்க்கு நான்கு நாழியும்‌ குடிகள்‌ கொடுக்க 
வேண்டும்‌. ஒன்றும்‌ கொடுக்காவிட்டால்‌ கம்பு தண்டுவார்‌ மண்கலம்‌ 
தகர்த்து வெண்கலம்‌ பறித்துக்‌ கொள்ளலாம்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு: 
1. ஹஹஷிய்ரீ திரிபுவன வீரதேவற்கு யாண்டு இரண்டாவது கா 
2. [ங்‌]கையனாட்டில்‌ மூன்றுக . . . ஈயத்தோம்‌ 8ரநூற்‌ இடங்கை[வி] 
3. ஸாயகப்‌ பிள்ளையாற்கு அமுதுபடிக்கு [ஒ]ரு சந்தி சோழியநாளி 


அரிசிக்கு 
4. .... க்கு கண்பு ஆண்டொன்றுக்கு குடிக்கு னாநாழி கண்பும்‌ இக்கோ 
ச்‌. ... குடியும்‌ ஆண்டா [ற்‌]கு குடிக்கு னாநாழியும்‌ ஆககு . . . 


6. [நு]ணிஆண்டு வரை தோறும்‌ அளப்போமாகவும்‌ 


7. .. கண்பு குறுணியும்‌ தண்டும்‌ [இப]... 
8. ...த்து மண்கலமு தகத்தும்‌ தண்டி... 
9. ... [இ] ப்படி செம்பிலுஞ்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ 


10. . .யித்தந்மம்‌ சந்திராதித்தவ . . . தாகவும்‌. . . 


116 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 289 /2004 


மாவட்டம்‌ ..: ஈரோடு ஆட்சி ஆண்டு : 19 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு :  இ.பி.1226 
ஊர்‌ கீரனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 255 / 1920 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


வீரராசேந்திரன்‌ எண்‌ : 6 


விநாயகர்‌ கோயில்‌ வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: இடங்கை நாயகப்‌ பிள்ளையார்க்கு அமுது படிக்காகக்‌ கம்பு கொடுக்க 


வேண்டும்‌ என்றும்‌ ஆட்கொண்டார்‌ குடிகளிடம்‌ கம்பு தண்டி வந்து 
அளிப்பதாகவும்‌ ஒப்புக்‌ கொண்டு எழுதிக்‌ கொடுத்த விபரம்‌ 


கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


i. 


ஷிஸ்ரீ வீரராஜேந்திர தே[வற்கு] யாண்டு பத்தொன்ப] தாவது க[£] 
ங்கைய நாட்டுக்‌ 8ரனூ . . . வாயிலில்‌ இடங்‌ 


கை நாயகப்‌ பிள்ளையாற்கு அமுதுபடிக்கு [நா]ங்களிவற்கு அமைஞ்சு 
கல்வெட்‌.. . டுப்புக்‌ கூட்டி ஆட்‌ Qகொ] 


ண்டார்‌ சந்திராதித்தவரை குடியா . . . தக்குக்‌ தண்டி ஆண்டு வரை 
தோறும்‌ அள[ந்‌] து வருவோமாகவும்‌ 

அ. . . கது அமுதுபடி தண்டி செலுத்‌ 

தி வருவோராகவும்‌ இதுக்கு ஆரேநு அல்ல சொல்லி வழி யெச்சம்‌ 
அறுவர்‌ இது பந்மா யேசுவர ர[கைஷ] 


117 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 290/2004 

மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : 4 

வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு கி.பி.13 ஆம்‌ நூ.ஆ 
ஊர்‌ கீரனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு - 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ குலசேகரன்‌ எண்‌ 7 


இடம்‌: 


ஆதீசுவரர்‌ கோயில்‌ கருவறை நிலை. 


காங்கய நாட்டுக்‌ ரனூர்‌ ஆதீஸ்வரமுடையார்‌ கோவிலுக்கு வேட்டுவர்‌ 


சமூகத்தில்‌ மேலைக்‌ கரையர்‌ குல ஆரானி சேயன்‌ என்பான்‌ திருநிலை 


கால்‌ கொடையளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


குறிப்புரை: 
கல்வெட்டு: 
இடப்புறம்‌ 
1. ஹஹிஸ்ரீ குலசேகர 
2. தேவற்கு யாண்டு 
3. ௪வதுகாங்‌ 
4. கைய நாட்டு 
5. க்கரனூர்‌ உ௨ை 
6. டயார்‌ஆ 
7. தீஸ்வரமுடை 


118 


வலப்புறம்‌ 

8. யார்‌ கோவிலில்‌ திருநி 
9. லை கால்‌ 

10. . ..[ தெச்சா] 

11. னி(வ) ஆற்காவலன்‌ 
12 மேலைக்‌ கரையரி 

13. ல்‌ சொக்க (ஆ) ரான 
74. யால்‌ ஆரானி சே 


75. யன்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 291 /2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு = 
வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு :  இி.பி./ச ஆம்நூ.ஆ 
ஊர்‌ :  தீரனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ்‌ 
அரசு உடல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : தை எண்‌ ட்‌ 
இடம்‌: வீர நாராயணப்‌ பெருமாள்‌ கோவில்‌ கருவறை நிலை. 


குறிப்புரை: மாறன்‌ என்பவன்‌ &ரனூர்‌ வீரநாராயணப்பெருமாள்‌ கோவிலுக்கு 
வழங்கிய நிலக்‌ கொடை குறிக்கப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. நடத்து... 
2 யக்கடவு...துக்கு...நக... 
8.  [தீரனூரி. ..அ...மாறன்க...ட 
4. .. சந்திராதித்தவல்‌. . .. தேவதா...க 
௧. வாராக உ, மானம்‌ பண்ணி [க்குடுத்த ] மையில்‌[ ச] ... 


ன்‌ 


6. ... டான்‌ 


119 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 292 /2004 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1459 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு தி.பி.15387 
ஊர்‌ :  இரனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு டத 
அரசு :  விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ அச்சுதராயர்‌ எண்‌ டி 
இடம்‌: கீரனூர்‌ கோட்டை விநாயகர்‌ என்னும்‌ நத்த விநாயகர்‌ கோயிலில்‌ உள்ள 
பலகைக்‌ கல. 
குறிப்புரை: ரனூர்‌ காணியாளர்கள்‌ ஆதி, அத்துவன்‌, காடை, விலையர்‌, 
தேவேந்திரன்‌, தரை குலத்தவர்கள்‌ ஆக ஆறு காணியாளரும்‌ செல்லப்‌ 
பிள்ளையாருக்குக்‌ கொடுத்த கொடை குறிக்கப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. சாலிவாகன சகாப்தம்‌ ச௪௱ரும௯ க்கு மேல்‌ செல்லா நின்ற 
2. ஹேவிளம்பி வருஷம்‌ மார்கழி மீ' க நியதிக்கு அச்சுத 
3. மகாராயர்‌ காரியத்துக்குக்‌ கட்வதான அண்ணரய்யன்‌ 
4. அவர்களுக்கு செல்லாநின்ற காலத்து காங்கய னாட்டுக்‌ கீரனூரில்‌ 
5. வெள்ளாளன்‌ அந்துவரில்‌ செயராசக்‌ கரியவாண்டாரும்‌ சிறுராசாவும்‌ 
6. மேற்படியூரில்‌ உள்ளூருக்‌ கொத்துக்காரன்‌ ராக்கியாரும்‌ 
7. தேவந்தைகளில்‌ செல்லன்‌ கூத்தரும்‌ ஆதிகளில்‌ நயினார்‌ 
8. உலகுடையாரும்‌ அந்துவரில்‌ புள்ளிராக்கியாகும்‌ காடர்களில்‌ 
9. ராக்கியார்‌ முத்தணனும்‌ விலையரில்‌ ராக்கிய நல்லண்ணரும்‌ 
10. கீரர்களில்‌ முத்தண்ணனும்‌ ஊரிலக்கத்தில்‌ போகமா 
11. செல்லப்‌ பிள்ளையார்க்கு ஊருக்கு உபயமிட்டுக்‌ கொள்ளக்‌ கடவோம்‌ 
13. என்பவர்‌ தன்‌ பொன்‌ நாலும்‌ இதற்கழிவு செய்தவன்‌ அசுவத்தி 
13. கோவத்தி பிரமஹத்தி முதலிய பாவத்திற்கு ஆளாவான்‌ 
14. செல்வநாயகி ரட்சிப்பாள்‌ 


120 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 
இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


இடப்புறம்‌ 


ஈரோடு 
காங்கயம்‌ 
நத்தக்காடையூர்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 1036/2003 


ஆட்சி ஆண்டு : சகம்‌ 12360 

வரலாற்று ஆண்டு :  இ.பி.1438 

இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டுஅறிக்கை : 230/ 1920 

முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ.சா. | :310 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ » 1 


செயங்கொண்ட நாதர்‌ கோயில்‌ மகாமண்ட வாயில்‌ நிலை. 


மேல்‌ காரையூர்‌ மாடில கோத்திரத்து பள்ளி கொண்ட பெருமாள்‌ 
இருவேங்கட முடையான்‌ நிலைகால்‌ இரண்டும்‌, படி இரண்டும்‌ 
கொடையாக அளித்த செய்தி கூறப்படுகிறது. மாடிலகோத்திரம்‌ கொங்குச்‌ 
செட்டியார்‌ மரபில்‌ உண்டு. இக்கோயிலில்‌ இ.பி. 15 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
அளிக்கப்‌ பெற்ற திருப்பணிக்‌ கல்வெட்டுக்கள்‌ ஒன்பது உள்ளது 


குறிப்பிடத்தக்கது. 


ஷஹிஸ்ரீ ற 


காஸளு$ ௯ 


ந௱சுமன்‌ 


மேல்‌ காரை 


டிடி மெ 


சரித பனி 
ளி கொண்‌ 


டபெருமா 


10. ள்‌ 


1 
2 
3 
ம்‌ 
5. யூரில்‌ திரு 
6 
7 
8 


வலப்புறம்‌ 

11. திருவேங்க 
12. ட முடையா 
13. ன்‌ இட்ட திரு 
14. நிலை காலி 
75. ரண்டும்‌ 

76. படியிர 

17. ண்டும்‌ 


121 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1037/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : பிரபவ 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு இ.பி. 1448 
ஊர்‌ நத்தக்காடையூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 281/ 1920 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு பது 

அரசு விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ மல்லிகார்ச்சுனர்‌ எண்‌ r 2 


இடம்‌: 


செயங்கொண்ட நாதர்கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌. 


குறிப்புரை: காரையூர்‌ வெள்ளாளன்‌ அளித்த கொடை குறிக்கப்‌ பட்டுள்ளது. 


இவ்வாண்டில்‌ பொறிக்கப்பட்ட பிற கல்வெட்டுக்களை நோக்கும்‌ 


போது இதுவும்‌ திருப்பணி பற்றிய கல்வெட்டாகவே இருக்கக்‌ கூடும்‌ 


என்று தெரிகிறது. 
கல்வெட்டு: 
1. ஹஹிஞஸ்ரீ 2ன்‌ 8ஹ[£] 
2. ஊணலீமாமன்‌ 
3. ஸ்ரீவீற£ 2லிகா 
4 ஜுர ராய[ம்‌] 
5. குசெல்லா நின்‌ 
6. ற வடவை ஸுவ 
7. ஸாது வைகாசி 
8. மீ உ௰௩ உ 
9. காங்க 
10. ய நாட்டுக்‌ [கா] 
11. ரைஊரில்‌ வவெ] 
12. ள்ளாழன்‌... 
13. ...களில்‌ ௦... 
14. லல... 


122 


த.நா... தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1038/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு rR 
வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : க.பி.15 ஆம்‌ நூ.ஆ 
ஊர்‌ :  நத்தக்காடையூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 232 /1920 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு f= 
அரசு 5 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ப எண்‌ உ தி 
இடம்‌: செயங்கொண்ட நாதர்‌ கோயில்‌ மகா மண்டபத்‌ தூண்‌. 


குறிப்புரை: காரையூர்‌ வீரநாயனார்‌ கொங்கவேள்‌ தரையர்‌, சிறுவப்பர்‌ கொங்கவேள்‌ 


தரையர்‌ இருவரும்‌ தூண்‌ கொடையளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 
1. ஷஷிழி 
2. காங்‌ 


3. கையநா 

ட்டுகா 

ரையூரில்‌ 
வீ[ரநா]யனார்‌ கொங்‌ 
கவேள் தரை 


யர்சி[றுவிப்பர்‌ 


© % NSM” 


கொங்க 
10. வேள்த 
LI. ரையர்‌ இட்‌ 


12. டதூண்‌ 


123 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 1039/2003 


கி.பி. 15 ஆம்‌ நூ. ஆ 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ : நத்தக்காடையூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 283 / 1920 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு i 
அரசு ; ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : ட 2 எண்‌ : 4 
இடம்‌: செயங்கொண்ட நாதர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌. 
குறிப்புரை: காரையூர்‌ கொங்கு வேளாளரில்‌ பயிர குலத்தைச்‌ சேர்ந்த அழகன்‌ உத்தம 
சோழக்‌ காமிண்டன்‌, கரியான்‌ உத்தமசோழக்‌ காமிண்டன்‌ ஆகியோர்‌ தூண்‌ 
கொடையளித்துள்ளனர்‌. இவர்கள்‌ பழைய கோட்டைப்‌ பட்டக்‌ காரர்கள்‌. 
அவர்கள்‌ ஆவணங்களில்‌ இவர்கள்‌ அழகன்‌ சர்க்கரை உத்தமக்‌ காமிண்ட 
மன்றாடியார்‌, கரியான்‌ சர்க்கரை உத்தமக்‌ காமிண்ட மன்றாடியார்‌ எனக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளனர்‌. 
கல்வெட்டு: 
1. வஷிழி 
2. ஸ்ரீகா 
3. ரையூ 
4. ரில்வெ 
ச. ள்ளா 
6. மன்‌ பயிற[ர்‌*]களி 
7. ல்‌ அழகன்‌ உத்‌ 
8. தமசோழக் காமி 
9. ண்டன்கரியா 
10. ன்‌ உதம சோழக்‌ கா 


= 
நம்‌ 


மிண்டன்‌ இட்ட தூண்‌ 


124 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 1040/2003 
ஆட்சி ஆண்டு பிரபவ 
வரலாற்று ஆண்டு இி.பி.1448 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை 234 / 1920 
முன்‌ பதிப்பு ந 
ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ரக 


செயங்கொண்ட நாதர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌. 


காரையூர்‌ கொங்கு வேளாளரில்‌ பயிரகுல கொற்றன்‌ உத்தமக்‌ 


காமிண்டன்‌, அழகப்‌ பெருமாள்‌ ஆகியோர்‌ தூண்‌ கொடையளித்த செய்தி 


கூறப்படுகிறது. இவர்களும்‌ பழையகோட்டைப்‌ பட்டக்காரர்கள்‌ மரபினர்‌ 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ :  நத்தக்காடையூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு விசயநகரம்‌ 
மன்னன்‌ மல்லிகார்ச்சுனர்‌ 
இடம்‌: 
குறிப்புரை: 
ஆவர்‌. 
கல்வெட்டு: 


ர, ஷஹிஸ்ரீ ஊு ஹா ஊணலீமா 


நாட்டுக்‌ காரையி 
ல்‌ வெள்ளாழப்‌ 


பயிறர்களில்‌ 


உ.ஐ 3 ஐ ஐ. 8. 09 


[மிநண்டன்‌ அழகப்‌ 


ய 
> 


பெருமாள்‌ இட்ட 


ந்‌. 
hd 


தூண்‌ 


கொற்றன்‌ உத்தமக்‌ கா 


ஐ ஸ்ரீ வீர 2லகாஜு நராயற்குச்‌ 
செல்லாநின்ற உலவ ஸஃவஸஹ 


[ரத்து]வைகாசி மீ [௨௰௩] உ காங்ைகய] 


125 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1041/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : பிரபவ 
வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1448 
ஊர்‌ :  நத்தக்காடையூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 235 / 1920 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்‌ 
அரசு :  விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  மல்லிகார்ச்சுனர்‌ எண்‌ : 6 

இடம்‌: செயங்கொண்ட நாதர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌. 


குறிப்புரை: காரையூர்‌ கொங்கு வேளாளரில்‌ பயிரகுலக்‌ கொங்கவேள்‌ தரையர்‌ 
இராட்சதப்‌ பெருமாள்‌ தூண்‌ கொடையளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 
1. ஹஹிய்ீ 2ன்‌ ஹை[ர] 
2, ணம்‌ ரன்‌ 
3. ஸ்ரீவீர 2ஜிகாஜு 
4.  நராயற்குச்‌ செ 
ச. ல்லாநின்ற பல வருஷத்து 
6. வைகாசிமீ உ௰௩ உ 
7. காங்கய நாட்டு 
8. காரை ஊரில்‌ 
9. வெள்ளா 
10. ழன்‌ பயிற[ர்‌ி க 
11. ளில் கொங்‌ 
12. கவேள்‌ 
13. தரையர்‌ இரா க்ஷத 
14. ப்‌ பெருமாள்‌ 
15. இட்ட தூண்‌ 


126 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ நத்தக்காடையூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

அரசு = ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ வ எண்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


மகா மண்டபத்தில்‌ உள்ள மற்றொரு தூண்‌. 


செய்தி கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 


ம்‌ 


து, த 8.19 


குறுப்பு நாட்டி 

ல்‌ திங்களூரில்‌ 

அவினாசி பட்டன்‌ மகள்‌ நய்யாண்டி 
கண தம்பிராட்டியார்‌ உபையம்‌ சித்திர 
த்தூணும்‌ 2 


பாதிகையும்‌ 


127 


தி.பி.15 ஆம்‌ நூ.ஆ 


குறுப்பு நாட்டுத்‌ திங்களூர்‌ அவினாசி பட்டன்‌ மகள்‌ நய்யாண்டி கண தம்‌ 
பிராட்டியார்‌ சித்திரத்‌ தூணும்‌, போதிகையும்‌ கொடையாக அளித்த 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1043 /2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு த 

வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.75 ஆம்‌ நூ.ஆ 
ஊர்‌ நத்தக்காடையூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 297/ 1920 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு = 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ = எண்‌ 5 8 


இடம்‌: 


அதே மண்டப விதான உத்திரம்‌. 


குறிப்புரை: காரையூர்‌ வியாபாரி பிச்சன்‌ அடைக்கலவன்‌ ஒரு பந்தியில்‌ மூன்று 


உத்திரமும்‌, நான்கு போதிகையும்‌ அளித்துள்ளார்‌. காங்கய நாடு 
நற்காவிரி நாடு எனக்‌ குறிக்கப்படுகிறது. காரையூர்‌ திரிபுவனமாதேவி 
புரம்‌ என்ற வணிக ஊராகவும்‌ குறிக்கப்படுகிறது. 


கல்வெட்டு: 


L, 


ஹூ ஷூஸ்ரீ நற்காவிரி நாட்டு காரையூராந திரிபுவன மாதேவி 
புரத்திருக்கும்‌ வியாபாரி பிச்ச 


ந்‌ அடைக்கலவநிட்ட பந்தி ஒன்றால்‌ உத்திர மூந்றும்‌ போதிகை 
நாலும்‌ 


128 


த.நா... தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 1044/2003 


ஆட்சி ஆண்டு னு 
வரலாற்று ஆண்டு தி.பி. 15 நூ.ஆ. 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை 228 / 1920 
முன்‌ பதிப்பு உ 2 

ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ : 9 


அதே மண்டப விதான உத்திரம்‌. 


காரையூர்‌ வியாபாரி நக்கன்‌ மோடன்‌ ஒரு பந்தியில்‌ உத்திரம்‌ மூன்றும்‌, 


போதிகை நான்கும்‌ கொடையாக அளித்ததைக்‌ கூறுகிறது. 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ : நத்தக்காடையூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு படா 
மன்னன்‌ த க 
இடம்‌: 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 


1. [ஸஹிஸ்ரீ] காரையூர்‌ வியாபாரி நக்கந்‌ மோடந்‌ இட்ட பந்தி 


2.  ஒந்றால்‌ உத்திரம்‌ மூந்றும்‌ போதிகை நாலும்‌ 


129 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1045/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
உளர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


முன்பக்கம்‌ 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 4722 ,சகம்‌ 1543 
காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1621 


நத்தக்காடையூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 239/ 1920 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
இராமதேவமகாராயர்‌ எண்‌ : 10 


செயங்கொண்ட நாதர்‌ கோயில்‌ திருச்சுற்றில்‌ தென்‌ பகுதியில்‌ உள்ள 


பலகைக்‌ கல்‌. 


பழைய கோட்டைப்‌ பட்டக்காரர்‌ நல்லதம்பிக்‌ கவுண்டர்‌ விசுவநாதச்‌ 
சர்க்கரை உத்தமக்‌ காமிண்ட மன்றாடியார்‌ தம்‌ சொந்தச்‌ செலவில்‌ 
நொய்யலாற்றில்‌ புதிய அணைகட்டி, வாய்க்காலும்‌ வெட்டி பாசனம்‌ 
செய்வித்து செயங்கொண்ட நாதருக்கு முன்பு கொடையாக விடப்‌ 
பட்டிருந்த புன்செய்‌ நிலங்களை நன்செய்‌ ஆக்கிக்‌ கோயிலுக்கு 
அளித்தார்‌. புதுக்கோட்டையில்‌ சின்னக்குளம்‌, பெரிய குளம்‌ பாயும்‌ 
நிலங்களில்‌ பாதி நிலம்‌ கோயிலுக்கு அளிக்கப்பட்டது. காரையூரைச்‌ 
சுற்றியுள்ள கிராமங்கள்‌ திருமணத்துக்கு 15 பணமும்‌, திருப்பணிக்குக்‌ 
குடிக்கு ஒரு பணமும்‌ அளிக்க ஆணையிட்டார்‌. கல்வெட்டுச்‌ செய்தியை 
சடையபிள்ளை ஊர்க்‌ கணக்கராகவும்‌, அரண்மனைச்‌ சம்பிரதி எனவும்‌ 
அழைக்கப்பட்டதாகப்‌ பழைய கோட்டை ஆவணங்கள்‌ கூறுகின்றன. 
விசயநகர மன்னர்‌ இராமதேவ மகாராயர்‌ காலத்தில்‌ அவருடைய பிரதி 
நிதியாக மதுரை முதலாம்‌ முத்துவீரப்ப நாயக்கர்‌ (1609 - 1623) குறிக்கப்‌ 
பெறுகிறார்‌. 


1. ஷுஷிஸ்ர 


2. ஹு மகாமண்டலீசுர 


3. ன்‌ அரியராய விபாடன்‌ பாசைக்கு 


130 


த்‌ தப்புவராய கண்டன்‌ ராமதேவமகாரா 

யர்‌ காரியத்துக்கு கற்த்தரான முத்து வீறப்ப நாய 
க்கரையனவர்கள்‌ தெட்சிண சமுத்திராதிபதி 
யாகப்‌ பிறுதிவிராச்சியம்‌ பண்ணியருளா நின்ற 


கலியுகம்‌ ௪௭௱௨௰௨ (இதில்‌ சாலிவாகன சகா 


உ. 3 ஐ ஐ உ 


த்தம்‌ சூருஈ௪௰௩ கு மேல்‌ செல்லா நின்‌ 
10. ற துன்மதி வருஷம்‌ பங்குனிமீ ௬ உ 
11. ஆதிதவார நாள்‌ காங்கய நாட்டில்கா 
12. ரையூரில்‌ வெள்ளாள[ப்‌] பயிற[ர்‌*] களில்‌ நல்‌ 
13. லதம்பிக்‌ கவுண்டர்‌ விசுவநாத சக்க 

14. ரை உத்தமக்‌ காமிண்ட மன்றாடியா 
15. ரவர்கள்‌ தம்முட[ய]வெற்புவாசிச்‌ 

16. சொத்திலே காஞ்சி நதத்‌[தி]ரத்த 

17. ல்‌ நவப்பிறதிட்டையாக அணையு 

18. ம்‌ வாய்க்காலுங்‌ கண்டு மேற்குச்‌ சக்‌ 

19. கரைபாளையம்‌ கிழக்குப்‌ பெரிய கா 
20. ரையூரிலிருந்து ஆற்றுக்குப்‌ போகிற 

81. இட்டேரு மட்டும்‌ வடக்கு ஆற்றழி 

22. வும்‌ தெற்கு கோயிற்‌ கரையழிவும்‌ இது 
23. வெல்லாம்‌ சுவாமி செயங்கொண் 

24. டநாத [ த]ம்‌ பிரானாற்குப்‌ பூறுவம்‌ நடந்‌ 
25. து வந்தது [ யி] ந்தப்‌ புஞ்சையில்‌ நஞ்‌ 
26. சைநிலங்கண்ட தெல்லாம்‌ சுவாமி 

27. க்கு விட்டோம்‌ இப்பால்‌ பெரிய 

28. காரையூரிலிருந்து ஆற்றுக்குப்‌ போகிற 
பின்பக்கம்‌ 

29. இட்டேற்குக்‌ கிழ 

131 


R 


க்குப்‌ புதுக்கோட்டை 


. யில்‌ பெரிய குளமும்‌ சின்‌ 
. னக்குளமும்‌ யிதில்‌ கூடின நில 


மும்‌ அப்பால்‌ நீரோடி நிலம்‌ எழு] 
ம[ா|வாகி கூடின நிலத்தில்‌ பாதி நி 
லம்‌ சுவாமிக்கு விட்டோம்‌ கோயிலு 


. க்கு மேற்கு கந்தப்பன்‌ பாளையத்திலி 


. ருந்து சக்கரை பாளையத்துக்குப்‌ போ 


கிற இட்டேருமட்டும்‌ அதுக்கு வடக்கு 


.. சக்கரை பாளையத்து மட்டும்‌ காரை 


யூர்சுற்றுக்‌ கிறாமக்குடியில்‌ கலியாணத்‌ 


. துக்குப்‌ பதினஞ்சுபணமும்‌ திருப்பணிவே 


டி[க]கை குடிக்கொருபணமுங்‌ கட்டழை 


 யிட்டோமிந்தப்‌ படிக்கு யாதாமொ 


ரவர்‌ நடத்தினவற்கு காசி[த்‌] தீத்தமா 


. டி விசுவநாதரைச்‌ செவித்துக்‌ கோடி 


லிங்கப்‌ பிறதிட்டை பண்ணின பல 


௨ னுண்டாக கடவதாகவும்‌ நவதீத்த 


மாடின [ப]லனும்‌ பெறுவாராகவு மிந்த 


. த்தன்மம்‌ விலகினவர்‌ கெங்கைக்‌ 
. கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொ 
. ன்ற தோசத்திலும்‌ தாய்‌ தகப்பனை 
02. 


வும்‌ குருக்களையும்‌ கொன்ற தோ 


. சத்திலே போக கடவராகவும்‌ யி 
. ந்தப்படிக்கு ஊற்‌ கணக்குப்‌ பொ 
. ன்னாளி பிள்ளை சடய பிள்ளை ௭ 


௦6. 


ழுத்து 


132 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ஈரோடு 

வட்டம்‌ காங்யம்‌ 

ஊர்‌ :  நத்தக்காடையூர்‌ 
மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு விஜயநகரம்‌ 
மன்னன்‌ மல்லிகார்ச்சுனார்‌ 


இடம்‌: 


தொடர்‌ எண்‌ : 1046/2003 


பிரபவ 
இ.பி. 1448 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை 
முன்‌ பதிப்பு 2 5 
ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ : 11 


செயங்கொண்டநாதர்‌ கோயில்‌ மகா மண்யத்தூண்‌ 


காங்கயம்‌ நாட்டுக்‌ காரையூர்‌ (நத்தக்‌ காடையூர்‌) வெள்ளாளன்‌ 


மணியர்களில்‌ அல்லாளப்‌ பெருமாள்‌ என்பவன்‌ துணை கொடையஸித்த 
செய்தி கூறப்படுகிறது. (காரையூர்‌ காடையூர்‌ ஆகி, காங்கயத்தின்‌ அருகில்‌ 
ஒரு காடையூர்‌ இருப்பதால்‌ இவ்வூர்‌ நத்தக்‌ காடையூர்‌ ஆயிற்று) 


குறிப்புரை: 
கல்வெட்டு: 
1. ஸஹஹஷிஸ்ரீ 2ன்‌ ஹோ 
2. 2ண்டலீஸ்வரன்‌ 
3. ஸ்ரீவீர 2ல்லிகா 
4. ஜ.ுநராயர்க்‌ 
5. குசெல்லா நின்‌ 
6. ற பெ, லவ அவவக்ஷ 
7. ரத்து வைகாசி 
8. மீ ௨௨௩ உ 
9. காங்கய 
10. நாட்டுக்கா 
11. ரை ஊரில்வெ 
12. ள்ளாழன்‌ மணி 
13. யகளில்‌ [பெற்றான்‌] 
74. அல்லாளப்‌ பெ 
15. ருமாள்‌ இட்ட 
16. தூண்‌ 


133 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 1047/2003 


ஆட்சி ஆண்டு ஈ ௬ 
வரலாற்று ஆண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 


கி.பி.15 ஆம்நூ.ஆ 


ஆண்டுஅறிக்கை 3 
முன்‌ பதிப்பு உ 2 
ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 8 


செயங்கொண்ட நாதர்‌ கோவில்‌ முன்பு அரசமரத்தடி விநாகர்‌ மேடையில்‌ 


காரையூர்‌ சிவன்கோயிலில்‌ சந்தியாதீபம்‌ ஒன்று எரிக்க தி அச்சுக்‌ காசு 


கொடை. காரையூர்‌ நகரத்தார்‌ இக்கொடையை வழங்கினர்‌ என்று 


தெரிகிறது. மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


. [ஹெ] . .. கொள்ளாமைக்கும்‌ ஆ ... 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்யம்‌ 
ஊர்‌ : நத்தக்காடையூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ட 
மன்னன்‌ ; 
இடம்‌: 
பதித்த கல்‌ 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 
1. ...ந்த 
2. டக 
3, . வி... ளக[கட்டுரையுமாக? | 
4, 
9. 


ளக்கு சந்தியா தீபம்‌ அச்சரை கொண்டு... 


6. பெறுவதாகவும்‌ இவ்வெண்ணை. . . 


7. னாடிகளும்‌ ஊராளிகளும்‌ . . . 


8. மம்‌ அழித்தான்‌ பாவங்கொள்வதாக . . . 


9. [கா]ரையூர்ந்‌ காத்தார்‌ இத்தன்‌ மம்‌ ஸ்ரீ... 
10. [௮ ]ஞ்சு . .. ண்ணைஎடுக்க.. . 


11. ணம... குடுத்தோம்‌ 


12. அழி[த்தான்‌]... 


134 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 293/2004 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 2 

காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 14 ஆம்‌ நூ.ஆ. 
பாப்பினி இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை இத்த 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு தல 

போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

வீரவல்லாளன்‌ ||| எண்‌ ச 3 


பாப்பினி நத்தக்காட்டு சாம்பல்‌ மேட்டில்‌ உள்ள தூணில்‌ பொறிக்கப்‌ 
பட்ட கல்வெட்டு 

மூன்றாம்‌ வீரவல்லாளன்‌ திருவண்ணாமலையைத்‌ தலைநகராகக்‌ 
கொண்டு ஆட்சிபுரியும்‌ போது அவர்‌ சார்பில்‌ கொங்கு நாட்டில்‌ ஆட்சி 
செய்தவர்‌ மகாபிரதானி மோட குலைய கமல மார்த்ததாண்ட சிதகர 
கண்ட இம்மடி இராகுத்தராய மாதப்பத்‌ தண்ட நாயகன்‌ என்பவர்‌. இவர்‌ 
மோயாறும்‌ பவானியாறும்‌ கூடும்‌ இடத்தில்‌ உள்ள தொறவலூரில்‌ ஒரு 
கோட்டை கட்டினார்‌ . அது இவர்‌ பெயரால்‌ நீலகிரி சாதாரன்‌ கோட்டை, 
சிதகரகண்டன்‌ கோட்டை ,.தண்ட நாயகன்‌ கோட்டை எனப்பட்டுப்‌ 
பின்னாளிள்‌ டணாயக்கன்‌ கோட்டை எனப்பட்டது. இவருக்குப்‌ பின்‌ 
இவரது மூத்த மகன்‌ வீரசிக்கய தண்ட நாயகன்‌ பிரதானி ஆகித்‌ தந்‌ைத 
பெயரால்‌ மாதவப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கட்டிக்‌ கொங்கு நாட்டில்‌ பல 
ஊர்களைக்‌ கொடையாக விட்டார்‌ . அவற்றுள்‌ காங்கய நாட்டுப்‌ 
பாப்பினியும்‌ ஒன்று. கொங்கரமாரி என்ற பட்டப்‌ பெயர்‌ இவரது 
தந்தைக்கும்‌இவருக்கும்‌ உண்டு. பாப்பினிக்குத்‌ தந்தை பெயரால்‌ 
கொங்கரமாரி மாதவ நல்லூர்‌ என்று பெயரிட்டார்‌ . காங்கய நாட்டார்‌ 
வீர சிக்கய தண்ட நாயகன்‌ கொடுத்த தானத்தை உறுதிப்படுத்தி 
இக்கல்வெட்டை வெட்டியுள்ளனர்‌. 


1. ஷுஷிஸ்ர 


2. நீலகிரிசா 


3. தாரன்கே 


135 


உ. ௬ உ 


10. 
11. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 


£ஈட்டையில்‌ 
நாயனார்‌ ஸ்ரீ 
மாதவப்‌ 
பருமாளுக்‌ 
குக்‌ காங்‌ 
கயனாட்டா 
ர்‌ திருவிை 
டயாட்டமா 
கவிட்ட பா 
ற்பனியான 
கொங்கரமா 
ரி மாத 

வ நல்லூர்‌ 
இதற்கும்‌ 
னான்‌ 


கெல்‌ 


136 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 294/2004 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : கலி 4787 சகம்‌ 1605 
காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1685 
பாப்பினி இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 8 ௬ 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 


- ஊர்க்‌ கல்வெட்டு 

- எண்‌ : 2 

பாப்பினி பெரிய நாயகியம்மன்‌ கோயில்‌ முன்‌ மண்டப விதானம்‌ 
பெரிய நாயகியம்மன்‌ கோயில்‌ முன்‌ மண்டபத்தைக்‌ குரோதன வருடம்‌ 
(இ.பி. 1685) பார்ப்பதி வீர சோழபுரம்‌ காணியாளர்களில்‌ கண்ணந்தை, 
காடை குலத்தைச்‌ சேர்ந்த பச்சையாக்‌ கவுண்டர்‌, கருப்பண கவுண்டர்‌, 
செல்ல கவுண்டர்‌ ஆகிய மூவரும்‌ கட்டிய விபரம்‌ குறித்த கல்வெட்டு, 
கலியுகம்‌, சாலிவாகனம்‌ ஆண்டுப்‌ பொறிப்பில்‌ தவறு உள்ளது. குரோதன 
ஆண்டுக்கு நேரான கி.பி. ஆண்டு 1684 - & ஆகும்‌. 


1. ஸ்ரீகலியுகம்‌ ச௪சூஎ௱அய௰எ சகாத்தம்‌ ௯௬௱ரு குரோதன வருஷம்‌ 


ட த, த்‌ ஜே. 05 


மாசி மாதம்‌ ௩௰ தேதி காங்கய நாட்டுப்‌ பார்ப்பதியில்‌ 
பெரியநாயகியம்மனுக்குப்‌ பார்ப்பதி வீர சோழபுரம்‌ 
காணியாளர்களோம்‌ கண்னெந்தை காடைகுல கோத்ரத்து 
பச்சையாக்‌ கவுண்டன்‌ கருப்பண கவுண்டன்‌ செல்ல கவுண்டன்‌ 


உபயம்‌ சதாசேர்வை பெரியநாயகியம்மன்‌ துணை 


137 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 295 /2004 

மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு i 

வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 17ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ பாப்பினி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ - எண்‌ 1 தீ 


இடம்‌: 


பாப்பினி பெரியநாயகியம்மன்‌ கோயில்‌ கொடிக்கம்பத்‌ தகடு. 


குறிப்புரை: பாப்பினி கண்ணந்தை குலத்தைச்‌ சேர்ந்த செட்டிபாளையம்‌ கொமர 


சாமிக்‌ கவுண்டர்‌ மக்கள்‌ சின்னிய கவுண்டர்‌, சங்கர கவுண்டர்‌, பச்சாக்‌ 
கவுண்டர்‌ ஆகிய மூவரும்‌ கொடிக்‌ கம்பத்திற்குப்‌ பித்தளைத்‌ தகடு 
போர்த்திய செய்தி கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 


[1 


2 
2 
4, 
(] 


செட்டி பாளையம்‌ பாப்பிணி கண்ணந்தை கோத்ரத்து 
கொமரசாமிக்‌ கவுண்டர்‌ மக்கள்‌ சின்னிய கவுண்டன்‌ 
சங்கர கவுண்டன்‌ பச்சாக்‌ கவுண்டன்‌ நாங்கள்‌ மூன்று 
பேரும்‌ பாப்பினி பெரிய நாயகியம்மனுக்கு பித்தளைத்‌ 
தகடுபோட்டு வய்த்தது உபயம்‌ 


198 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : சர்வதாரி 

வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1408 

ஊர்‌ மடவிளாகம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 225/ 1910 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ.சா. | :320 
அரசு விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ முதலாம்‌ தேவராயர்‌ எண்‌ | 


இடம்‌: 


பச்சோட்டு ஆவுடையார்‌ கோயில்‌ வடசுவர்‌. 


குறிப்புரை: முதலாம்‌ தேவராய உடையார்‌ காலத்தில்‌ கொங்கு நாட்டில்‌ அதிகாரம்‌ 


செலுத்திய அவர்‌ மகன்‌ குமார அரியராய உடையார்‌ (மூன்றாம்‌ அரிகரன்‌) 
கல்வெட்டு. பார்ப்பதி பச்சோட்டு ஆவுடையார்க்குக்‌ காங்கய நாட்டு 
ஆலம்பாடி ஊர்‌ முழுவதும்‌, வீரசோழ வளநாட்டு (தென்‌ குறுப்பு நாடு) 
கற்றாங்காணியில்‌ நிலங்களும்‌ கொடையாகக்‌ கொடுக்கப்பட்டது.முன்பு 
பாப்பினியும்‌ மடவளாகமுகம்‌ ஒரே ஊராக இருந்துள்ளன. 
அக்கரகாரமும்‌ சிவாலயமும்‌ உள்ள இடம்‌ இப்போது மடவிளாகம்‌ 
எனப்படுகிறது. பாப்பினி தனி ஊராகிவிட்டது. 


கல்வெட்டு: 


1. 


ஹஹிய்ரீ ஐ ஹா ஊணலமுாற இராயர்‌ ஹா ராயர்‌ ஜெவராயர்‌ 
உடையர்‌ குமார அரியராய உடையர்‌ ஸவமாறி வருஷத்து தை 
மீ" ௩ இயதி காங்கேயநாட்டு 

பாற்பதியில்‌ உடையார்‌ பச்சோட்ட[ா]வுடையாற்கு மேற்படி நாட்டு 
ஆலம்பாடியூர்‌ நான்‌ கெல்லைக்குட்‌ பட்ட நஞ்சை புஞ்செய்‌ தோட்டந்‌ 
தொடிகை கார்சு கைய்விநை 

வாசல்மனை வா[ச*]ல்வரி முதல்‌ காணிக்கை வினி3[ய]ாகம்‌ 
தறியிறை பட்டடை சுங்கம்‌ நல்லெருது நற்பசு வெட்டி வேகாரி காணம்‌ 
நெய்‌ எண்ணையுட்பட்ட சறுவாதா 

யமும்‌ வீரசொழ வளநாட்டு கற்றாயன்‌ காணியாந வீரசொழச்‌ சதுவேதி 
மங்கலத்து வாய்க்காற்‌ பற்றி[ல்‌] பெரிய பிராட்டி தடியிரண்டு இதன்‌ 


139 


வடக்குக்‌ கட்டையடியன்‌ வாழை 


நோக்கி கிழக்கு மேற்காந நிலம்‌ தடி நாலுமாகத்‌ தடியாறிநால்‌ 
நிலமளவின்‌ படி யிரண்டு மாவும்‌ ஏரி கீழ்‌ நிம்மணீசுரமுடையார்‌ 
சொக்கப்‌ பெருமாளு நிலத்தருகே அப்பார்செய்‌ தடி 


மூன்றும்‌ இதருகே &ழ்புறத்‌[தி]ல்‌ காணியாக காணி முந்திரிகை 
தடிமூன்று மா[க]த்‌ தடியாறினால்‌ ௬ அளவின்‌ படிக்கு[ப்‌] இந்த 
கற்றாயந்‌ காணியில்‌ நில மூன்றுமாவும்‌ சவ மாநியமாக உதக 
பூவ_மாகச்‌ 


செய்து குடுத்தோமிந்த ஊராலம்பாடியும்‌ குடி ஏற்றிக்‌ கொண்டு 
நிலமும பயிர்ச்‌ செய்வித்துக்‌ கொண்டு இந்தக்‌ கோயிலுடைய 
நம்பிமார்‌ தாநிகர்‌ [உ]டை யவற்கு பூசை புநற்காரம்‌ நட 

த்தக்‌ கடவர்களாகவு மிந்தத்‌ தன்மம்‌ சந்திறாதித்தவரைக்கு நடத்தக்‌ 
கடவதாகவுமிந்தத்‌ தந்மத்தை யழித்து அநிதம்‌ பண்ணினவந்‌ கெங்கைக்‌ 
கரையிலே பசுவையும்‌ பாப்பானை 


யும்‌ கொன்ற பாபத்திலெ யனுபவிப்பன்‌ இது பன்மாஸெயு ஈகக்ஷ 


140 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1048/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


on Hf 


ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 2 

்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு த 
மடவிளாகம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 226/ 1920 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ 2 


- ஊர்க்‌ கல்வெட்டு 
- எண்‌ ர்‌ 
பச்சோட்டு ஆவுடையார்‌ கோயில்‌ தென்சுவர்‌. 


கங்கயநாட்டுக்‌ காரையூர்ப்‌ பட்டக்காரரான சர்க்கரை உத்தமக்‌ காமிண்ட 
மன்றாடியார்‌ பெயரில்‌ பாடப்பட்ட ஓர்‌ அகத்துறைக்‌ கட்டளைக்‌ 
கலித்துறைப்‌ பாடலாகும்‌. தலைவன்‌ மீது மையல்‌ கொண்ட தலைவி 
ஒருத்தி பெண்களே! இராமனைப்‌ போன்று பகைவர்களும்‌ வணங்கும்‌ 
காரையூர்த்‌ தலைவன்‌ உத்தம சோழனுடைய இரு தோள்களையும்‌ 
எனக்கு அருளவில்லை. இதோ தென்றல்‌ காற்று வீசுகிறது. அக்காற்று 
குரங்கின்‌ கையில்‌ கிடைத்த பூமாலைபோல என்னைச்‌ சிதைக்குமே என்ன 


செய்வேன்‌” என்று கூறுவதாக அமைந்துள்ள பாடல்‌. 


சரங்கொண்டிலங்கை சமைத்த டெ[ற்றான்‌ டரி 
யாரிறைஞ்ச உரங்கொண்ட [க]ாரை மன்னுத்தம சோழ 
ன்னுபைய புய மிரங்கும்‌ படியருளான்‌ மடவீரினி ௭ 
ன்னுயிரைக்‌ குரங்கின்‌ கையிற்ப்‌ பட்ட பூமாலையா 
க்குங்‌ குளிர்‌ தென்றலே 


கட்டளைக்‌ கலித்துறை 


சரங்கொண்‌ டிலங்கை சமைத்தபெற்‌ றான்டரி யாரிறைஞ்ச 


உரங்கொண்ட காரைமன்னுத்தம சோழன்னுபையபுய 


மிரங்கும்‌ படியரு ளான்மட வீரினி யென்னுயிரைக்‌ 


குரங்கின்கை யிற்ப்பட்ட பூமாலை யாக்குங்‌ குளிர்தென்றலே! 


141 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : சர்வதாரி, தை 25 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1408 

ஊர்‌ மடவிளாகம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 227/ 1920 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ.சா.3- 1: 1155 
அரசு விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ முதலாம்தேவராயர்‌ எண்‌ : 3 


இடம்‌: 


பச்சோட்டு ஆவுடையார்‌ கோயில்‌ தென்சுவர்‌. 


குறிப்புரை: முன்‌ கல்வெட்டில்‌ (ஊ.க.எண்‌ 1) கூறப்பட்டது போன்ற செய்தியே 


விளக்கமாகக்‌ கூறப்பட்டுள்ளது. இவ்விரு கொடைகளையும்‌ குமார 
அரியராய உடையாரே கொடுத்ததாகக்‌ கூறப்படுகிறது. எழுகரை நாடு 
பதினெண்‌ விஷையம்‌, தேவராயம்‌ ஆகிய வரிகளும்‌ அளிக்கப்பட்டன. 
பெரிய ஊர்‌, சிறிய ஊர்‌, கால்பாட்டூர்‌ (கால்நடை வளர்ப்பு ஊர்‌?) 
ஆகியவை ஊர்க்கொரு பணமும்‌, மிராசுக்‌ கலத்திலமுதுபடி வருஷ 
வர்த்தனையும்‌ கொடுக்க வேண்டும்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளது. பட்டாலி 
வட்டகை ஊர்களும்‌ ஊர்க்கொரு பணம்‌ அளிக்க வேண்டும்‌ என்றும்‌ 


கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


க 


(ப ச s 
ஷஹிஸ்ரீ ஐ ஹா ஊலீமும்‌ இராயர்‌ மஹாறாயர்‌ தேவராய 
உடையார்குமார 


அரியராய உடையாற்குச்‌ செல்லாநின்ற ஸவ...) மாரி வருஷத்து தை மீ” 
உ௰ரு உ காங்கேயந்‌ 


நாட்டு நாட்டவர்‌ எங்கள்‌ நாட்டிற்‌ பாற்பதியூரூடைய நாயநார்‌ 
பச்சோட்டாவுடையாற்கு 


கல்வெட்டிக்‌ குடுத்த பரிசாவது எங்கள்‌ நாட்டு ஆலம்பாடியும்‌ 
கற்றாயன்‌ காணியிலே மூன்று 


142 


10. 


Ii. 


12. 


13. 


14. 


15. 
16. 
17. 
18. 
19. 
20. 


மா நிலமும்‌ உடையவற்கு தேவதாநமாக அரியராய உடையர்‌ 
குடுத்தருளி எழுகரை நாடும்‌ 

பதிநெண்‌ விஷையமுந்‌ தேவராயமுங்‌ கட்டிக்‌ குடுத்து உடையவர்‌ 
மஹா பூசை கொள்ளுகிற அளவுக்கு எங்‌ 

கள்‌ நாட்டிலே பெரியவூரும்‌ சிற்றூருங்‌ கால்பாட்டுரும்‌ ஊற்கொரு 
பணமிராசுக்‌ கலத்தில முதுபடி 

க்கு வருஷ வத்தநைய்க்குக்‌ குடுத்து ஆலம்பாடிக்கு வருங்காணிக்கை 
விநியோகமும்‌ உடையவற்கு குடுத்தே[£] 

மிந்தக்‌ கோயிற்‌ காணியுடைய சிவப்பிராமணன்‌ ஊாழிணிய௰ 
கோத்திரத்து சூரிய தேவர்‌ பச்சோட்டு 

ஆவுடையானுள்ளிட்டாரிந்த வூராலம்பாடியுங்‌ குடி ஏற்றிக்‌ கொண்டு 
கற்றாயங்‌ காணியில்‌ நிலமும்‌ பயி 

ர்ச்‌ செய்து கொண்டு பட்டாலி வட்டைக்‌ குட்பட்ட தேவராயமும்‌ 
ஊற்கொரு பணமு மற்றும்‌ புறமுதலாக 

வரு முதல்களும்‌ பற்றிக்‌ கொண்டு உடையவற்கு அமுதுபடி 
இருவிளக்கெண்ணை திருவாபரணந்‌ திருப்பரிவட்டந்தி 

ருமாலை திருமேற்‌ பூச்சும்‌ நம்பியார்‌ பரிசாரகமுந்‌ இருவலகுத்‌ திரு 
நந்தாவநம்‌ உவச்சநையுமிட்டுக்‌ கொண்டு பூசை 

, . , நடத்தக்‌ கடவார்களாகவுமிந்த தன்ம நாடரே சந்திராதித்த வரை 
செலுத்திக்‌ குடுக்கக்‌ கட வோமாகவு இ(ம்‌) 

ந்த தன்மத்தை நடத்திக்‌ குடுத்தவன்‌ வங்கிஷம்ப. . . 

பாலிக்‌.. சுகமேயிருப்பன்‌ (இந்த தன்மத்தை 

[அ] ழித்தவன்‌ வங்கிஷ மேழெச்ச மற்றவனுங்‌ கெங்கை 

கரையிலே குராற்‌ பசுவையுங்‌ கொன்று குருவை 

[யு] ங்‌ கொன்றவன்‌ புக்க நரகம்‌ புகுவன்‌ இது பன்மாஹெறாற ஈ 
பக்ஷ 


143 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1049/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 7௪ 

வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : 2 

ஊர்‌ : மடவிளாகம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 228/ 1920 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ : 2 எண்‌ 2 தீ 
இடம்‌: பச்சோட்டு ஆவுடையார்‌ கோயில்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: இராசகேசரி திரிபுவனச்‌ சக்கரவத்திகளின்‌ (கொங்குச்‌ சோழர்‌?) 
பனிரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ இராசராசபுரத்தில்‌ (தாராபுரம்‌) இருந்த 
அரசு அதிகாரிகள்‌ (பெருமாள்‌ உரிமையர்‌) அளித்த அச்சு ஒன்றைப்‌ 
பெற்ற இக்கோயில்‌ சிவப்பிராமணர்கள்‌ பாற்பனியில்‌ வடக்கு வாசலில்‌ 
உள்ள விநாயகப்‌ பிள்ளையார்க்கச்‌ சந்தியா தீபம்‌ எரிக்க ஒப்புக்‌ 


கொண்டதை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு: 

1. . . . கோவிராசகேசரி பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌. . . 
பன்னிரண்டாவது காங்கய நாட்டுப்‌ பாற்பனியில்ப்‌ பச்சோட்டு 
ஆளுடையார்‌ கோயிற்‌ காணியுடைய சிவப்பிராமணரில்‌ மாரர்‌*]க்‌ 
கெண்டிகள்‌ கோத்திரத்தில்‌ வேந்த 

2. ... ம்‌ உடையாநான சுப்பிரமண்ணிய பட்டன்‌ . . . உள்ளிட்டாரும்‌ 
கவிசியா கோத்திரத்தில்‌ ஆண்டான்‌ வேட்டையான அவதி குடாத 
பட்டனும்‌ உள்ளிட்டாரும்‌ இவ்வனைவோம்‌ நரையனூர்‌ நாட்டுப்‌ 
. ரீனத்தள்‌ 

3.  ..ன்‌ இராசராசபுரத்து பெரு[மாள்‌] உரிமையரில்‌ குடிகா கோ. . 
வாங்கின அச்சு ஒன்றுக்கும்‌ பாற்பனியில்‌ வடக்கில்‌ [வ]ாசலி[ல்‌*] 
வினாயகப்‌ பிள்ளையார்‌ கோயிலுக்குச்‌ சந்தியாதீப விளக்கொன்றும்‌ 
சந்திராதித்தவரை 

4. .... குடங்கொண்டு கோயில்‌ புகுவார்‌ செலுத்தக்‌ கடவாராகவும்‌ 


144 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1050/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.138ஆம்‌ நூ.ஆ 
ஊர்‌ : மடவிளாகம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 229/ 1920 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 4 
அரசு : கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரபாண்டியன்‌ எண்‌ : ௧5 
இடம்‌: பச்சோட்டு ஆவுடையார்‌ கோயில்‌ மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: சோழியான்‌ சிவன்‌ பெருந்தேவியிடம்‌ பெற்ற பொருளைக்‌ கொண்டு 
கோயில்‌ விளக்கெரிக்கக்‌ காணியுடைய சிவப்பிராமணர்கள்‌ ஒப்புக்‌ 


கொண்டதை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு: 

1. ஷஹிஞஸ்ரீ கோவிராசகேசரி பன்மரான கி,ஹுவனச்‌ ௪௯, வதிகள்‌ ஸ்ரீ 
வீரபாண்டிய தேவற்கு யாண்டு . . . காங்கய நாட்டு பாற்பனியில்‌ . . . 
...பச்சோ 

2. ட்டு ஆளுடையார்‌ கோயில்‌ காணி உடைய மமிவவ,ாஹூஃணன்‌ மா 
மணெய கோகி_ றத்தில்‌ 

3. இராச[சேக]ர பட்டன்‌ உள்ளிட்டாரும்‌ கவுசிய கோகி_த்தில்‌ ஆண்டான்‌ 
வேட்டை... 

4. சோழியான சிவன்‌ பெருந்தேவி பக்கல்வி... 


த, வார்‌ எரிப்பதாக இத்தன்மம்‌ பன்‌ மாஹெயழும க்ஷ 


145 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1051/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 2 
வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ,பி.78 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : மடவிளாகம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 0 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ச்‌ 
அரசு ந ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : எண்‌ : 6 
இடம்‌: பச்சோட்டு ஆவுடையார்‌ கோயில்‌ தீபத்தம்பத்திலுள்ள கல்வெட்டு. 


குறிப்புரை: ஆனந்த வருடம்‌ மார்கழி மாதம்‌ 19ஆம்‌ தேதி வங்கராயர்‌ காலத்தில்‌ 
காங்கயநாட்டுத்‌ தாமோதர முதலியார்‌ மகன்‌ வைத்தியலிங்க முதலியார்‌ 
தீபத்‌ தம்பத்தை அமைத்ததாக இக்கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 
கல்வெட்டு: 
1. ஆனந்த வருஷம்‌ மார்கழி மாதம்‌ கய௯ தேதி... வங்கராயரவர்கள்‌. . . 


2. காங்கய நாட்டு . . . தாமோதர முதலியார்‌ மகன்‌ வைத்தியலிங்க 
முதலியார்தர்மம்‌ அழித்தவன்‌ . . . கவண்டன்‌ 


146 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1052/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : தாது 

காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு :  இ.பி.1516 

மருதுறை இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 20 / 1920 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு :தெ.இ.கோ.சா.3-1:1171 
விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

கிருஷ்ணதேவராயர்‌ எண்‌ : 1 


பட்டீசுவர முடையார்‌ கோயில்‌ வட திருச்சுற்றில்‌ நடப்பட்டுள்ள கல்‌. 


விசயநகர மன்னர்‌ கிருஷ்‌ ணதேவராயர்‌ காலத்தில்‌ கொங்கு நாட்டில்‌ 
கொண்டமரசர்‌ என்பவன்‌ அதிகாரம்‌ செய்த போது மருதுறை ஊரும்‌ 
ஊரவரும்‌ நொய்யலாற்றுக்கு வடகரையில்‌ .இருந்த குளத்தில்‌ 
தங்களுக்கும்‌, எல்லாத்‌ தொழிலாளர்கட்கும்‌ உள்ள உரிமைகளை நீக்கி 
நீர்‌ பாயும்‌ நிலங்களின்‌ வருவாயில்‌ பாதியை மருதுறைப்‌ 
பட்டீசுவரருக்கும்‌, பாதியை மருதுறையில்‌ உள்ள ஆலாலசுந்தர 
பண்டிதருக்கும்‌ கொடையாக அளித்ததை இக்கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 
இன்றும்‌ மருதுறையின்‌ மேற்கு எல்லையில்‌ உள்ள குருக்கள்புரம்‌ என்ற 
பகுதியில்‌ ஆலாலசுந்தர பண்டிதர்‌ மடம்‌ உள்ளது. இம்மடம்‌ பற்றி 
மெக்கன்சி ஆவணம்‌ ஒன்றும்‌ உண்டு.மருதுறையும்‌, பட்டீசுவரர்‌ 
கோயிலும்‌, மடமும்‌ நொய்யலாற்றின்‌ தென்கரையில்‌ உள்ளன. 


முதல்பக்கம்‌ 7. செல்லானி 


1. [ஹஷ]ஷிஸீ ஐ 8. ன்றத[£]து வரு 


2. ஆஷமாயர்க 9. ஷவைய்கா 

3. டாரியத்துக்‌ 10. சி மாதம்‌ ௨௰௨ க்கு 
4. குக்கடவர 11. காங்கய நாட்‌ 

5. ஈன கொண் 12. டு மருதுறை 

6. டமரசற்குச்‌ 13. யில்‌ ஊரும்‌ ஊ 


14. ரவரோம்‌ நம்‌ 36. டியப்பற்கு ஒன்று 


75. மூரில்‌ ஆளுடை 37. பாதியும்‌ ஆலால 


16. யதம்பிரானார்‌ 38. சுந்தர பண்டி 


39. த நயினாற்கு ஓ 
40. ன்று பாதியும 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


17. பட்டியப்ப 
41. ஈகக்‌ குடுத்தே 


ன ற்கும்‌ இ 42. ஈம்‌ மிது சந்திரா 

க த்‌ ட 43. இத்தவரை செ 

அட அவன்‌ 44. ல்வதாகவும்‌ யி 
பணங்களை (ப 45. ந்த தன்மத்தை 

25. னாயினாற்‌ 46. விலக்கினவர்க 

29. கும்நொ 47. ள்‌ கெங்கைக்க 

24. ய்யிலுக்‌ 48. ரையிலே கோ 

25. குவடகை 49. வையும்‌ பிராமணரையு 
26. ரயில்க்கு 50. ம்‌ கொன்ற பாவத்‌[தி] 
27" எம்‌.எம்‌ 51. லே போவார்கள்‌ இ 
28. கள்முத 52. து பன்மாயேசுரர்‌ 
29. மையி 53. இரகைஷை 

30. ல்‌ சு[வ]ந்‌ 

31. திரமும்க 


32. லனைய 
மூன்றாம்‌ பக்கம்‌ ம்‌ 
33. ங்கள்‌ சுவந்திரமும்‌ . 
34. போக்கி நீருக்கிசைந்‌ 


35. தநிலமளவாக பட்‌ 


148 


த.நா... தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 296/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு த்‌ 

வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1155 
ஊர்‌ முத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 18 / 1910 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ௯ 

அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குலோத்துங்கன்‌ எண்‌ 1 8 


சோழீசுவரர்‌ கோயில்‌ தெற்கு அந்தராளம்‌. 


குறிப்புரை: காங்கயம்‌ வியாபாரி மோடன்‌ செட்டியான ஈசான தேவன்‌ சந்தியா தீபம்‌ 


வைக்க ஒரு அச்சுக்‌ கொடுத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு: 
1, ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவ 
2. ற்கு யாண்டு ஏழாவது காங்கயத்தில்‌ வியா 
3. பாரி மோடந்‌ செட்டியாந ஈசாந தேவந்நே 
4. ந்‌ முத்தூர்‌ ஆளுடையார்‌ குலோத்துங்‌ 
5. க சோழீறரமுடையாற்கு சந்தியா தீபம்‌ 
6. ஒற்றுக்கும்‌ அச்சு ஒந்று குடுக்கைக்‌ கொண்டு 
7. இக்கோயிலில்க்‌ காணி உடைய சிவப்பிரா 
8. மணந்காசுவந்‌ பட்டந்‌ உடையானாந குலதீப ப 
9. ட்டந்நேந்‌ எந்மக்கள்‌ மக்கள்‌ இவ்விளக்கு ஒன்‌ 
10. றும்‌ சந்திராதித்தவரை செல்வதாகவும்‌ 


149 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 297/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு தீ 

வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1210 
ஊர்‌ முத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 759/ 1910 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு i 

அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரராசேந்திரதேவன்‌ எண்‌ 2 இ 


இடம்‌: 


குறிப்புரை: 


சோழீசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்சுவர்‌. 


வியாபாரி சடையன்‌ செட்டியான மாணிக்க வரதன்‌ சந்தியா தீபம்‌ வைக்க 


அச்சு ஒன்று கொடுத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு: 


i. 
2. 
2. 


ஸ்ரீவீர ராஜே, தேவற்கு யாண்டு நாலாவதுக்கு எதிரா 


வது . . . வயைத்தி வியாபாரி சடையந்‌ செட்டியான மாணிக்க வர 


[தன்‌] சந்தியா தீபம்‌ ஒந்றுக்கு அச்சு ஒந்று குடுக்‌[கைக்கொண்டு 


இக்கோயி] 


லில்‌ காணி உடைய சிவப்பிராமணந்‌ காசுவந்‌ பட்டந்‌ உடை 


யானாந குலதீப பட்டநேந்‌ எந்மக்கள்‌ மக்கள்‌ இவ்விளக்கு ஒற்றும்‌ . . . 


[ர்தி] குடமும்‌ குச்சியும்‌ கொடுபுகுவார்‌ சந்திராதித்தவரை 


செலுத்துவதாகவும்‌ 


150 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 298/2004 


ஆட்சி ஆண்டு டர 
வரலாற்று ஆண்டு இ.பி. 1159 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை 160 /1910 
முன்‌ பதிப்பு 8 = 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ்‌ 


சோழீவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு அதிட்டானம்‌. 


திருவாசியனான குலோத்துங்க சோழ... சிங்கதேவன்‌ திரு அமுது 


படிக்காகக்‌ கொடை கொடுத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ : முத்தூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
மன்னன்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌: 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 


1. ஹுஹிஸ்ரீ குலோத்து 


ம.ஒ ௭ த 


டதத] 


படி... 


ங்க சோழதேவற்குத்‌ திருவெழுத்தி 
ட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லி 
யாண்டு ஏழாவது திருவாசியனா 

ந குலோத்துங்க சோழ. . .ச்சிங்கதே 
வனேந்‌ காங்கையநாட்டு முத்தூரி 

ல்‌ ஆளுடையார்‌ குலோத்துங்க சோழீ 
ஸறறமுடையாற்கு நாய[னார்‌] அமுது 


151 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 299/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : ல 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு 0 2 

ஊர்‌ முத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  761/ 1910 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ்‌ 

அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


- எண்‌ தீ 


சோழீசுவரர்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: கொங்குச்‌ சோழ அரசன்‌ ஒருவன்‌ நேரடியாகக்‌ கொடுத்த ஓலை. முத்தூர்‌ 


பார்ப்பாரச்‌ சான்றார்‌ இறையாகக்‌ கோயிலுக்குக்‌ கம்பு கொடுத்து வந்தனர்‌. 
அரசன்‌ அரிசிக்குப்‌ பதிலாக குறிப்பிட்ட அளவு சோழியம்‌ என்னும்‌ 
நாழியால்‌ அளந்து கம்பு கொடுக்க ஓலை கொடுத்தான்‌ எனத்‌ தொகிறது. 
சான்றாரில்‌ உயர்ந்தவர்‌ பார்ப்பாரச்‌ சான்றார்‌ என்பர்‌. ஓலை அளித்த 


அரசன்‌ கொங்குத்‌ சோழனாகக்‌ கொள்ளலாம்‌. 


கல்வெட்டு: 


- அனு ப 2.2 சே ரூ. ச ௮ 


10. 
11, 
12. 


ஹஹிஸ்ரீ கோநேரிமைகொ 

ண்டான்‌ முத்தூர்‌ பார்ப்பாரச்‌ சான்றா 

ற்கு நம்மோலை குடுத்தபடியாவ 

து தாங்கள்‌ இறுக்ககடவ இறைக்கண்‌ 
புக்குச்‌ சிலவாகத்‌ தங்க[ஞூ]ர்‌ ஆளுடை[ய] 
குலோத்துங்க சோழீசுர முடையா 

ற்கு திரு௮முதுபடி அரிசி சோழியத்தா 

ல்‌ நானாழிக்கு தங்களூர்‌ இறைக்‌ கண்பும்‌ பி 
காணம்‌ பதின்‌. . . கண்‌[ட]ம்‌ தெ... 

. க கண்பு க[ல]த்துவாய்‌ அறு... 

. .. கண்பும்‌ யாண்டு ஆறாவது முதல்‌ 

. .ழீசுரநா.. . 


152 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
கர்‌ : முத்தூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
மன்னன்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌: 
குறிப்புரை: 
தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு: 


தொடர்‌ எண்‌ : 300 /2004. 


ஆட்சி ஆண்டு : 8 
வரலாற்று ஆண்டு கி.பி. 1211 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை 162 / 1910 
முன்‌ பதிப்பு ச 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 5 


சோழீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 


வேந்தர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த சல்லன்‌... என்பவன்‌ கொடுத்த கொடையைத்‌ 


1. ஹஹிஷஸ்ரீ கொலோத்துங்க சோழதேவற்கு ய 


2. ண்டு எட்டாவது காங்கைய நாட்டு முத்‌ 


3. தூர்‌... வேந்தரில்‌ கல்லன்‌ பு . . . நவர்‌ 


153 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு ர. 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 1204 
ஊர்‌ : முத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 163 / 1910 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ குலோத்துங்கன்‌ எண்‌ : 6 
இடம்‌: சோழீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை: முத்தூரில்‌ வேட்கோவக்‌ காணியுடைய வேட்கோவரில்‌ சேவிடைப்‌ 
பெரியான்‌, நடுவிற்‌ பெரியான்‌, சிறுப்பெரியான்‌ மூவரும்‌ ஒன்றரை அச்சு, 
சண்டிகேசுவரர்‌ பெயரால்‌ கோயிலுக்குக்‌ கொடையாகக்‌ கொடுத்தனர்‌. 
பெயர்‌ அமைப்பின்‌ மூலம்‌ மூவரும்‌ சகோதரர்களாக இருக்கலாம்‌ என்று 
தெரிதிறது. 
கல்வெட்டு: 
1. கோவிராசகேசரி திரிபுவநச்சக்‌ 
2. கரவத்திகள்‌ ஸரீ குலோத்துங்க சோழ 
3. தேவற்கு யாண்டு எட்டாவது காங்க 
4. ய நாட்டு முத்தூர்‌ வேட்கோவக்‌ காணி 
5. உடைய வேட்கோவந்‌ சேவிடை பெரிய 
6. னு நடுவிற்‌ பெரியானு சிறுப்பெரியானும்‌ முத்தூ 
7. ராளுடையார்குலோத்துங்க சோழீறறமுடை யார்தண்‌ 
8. டேசுர ஸ்ரீஹஸ்தத்தால்‌ நாங்கள்‌ இவ்வச்‌ சொந்‌[ற]ரையு 
இ: 


தொடர்‌ எண்‌ : 301/2004 


154 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 302/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 தீ 

வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு ட 

ஊர்‌ : முத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 164/ 1910 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ஈ 

அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ :  வீரராசேந்திரன்‌ எண்‌ ன 
இடம்‌: சோழீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: தென்கரைநாட்டுக்‌ கொற்றனூர்‌ வேட்டுவர்‌ காவலரில்‌ கள்ளிப்பிள்ளர்‌ 
குலத்தைச்‌ சேர்ந்த செய்யான்‌ வைய்யான்‌ என்பவன்‌ மனைவி உடைய 
பிராட்டி ஒரு சந்தியா தீபம்‌ வைத்ததைத்‌ தெரிவிக்கிறது. காவலர்‌ ஐந்து 
பிரிவுடைய கொங்குநாட்டு வேட்டுவரில்‌ ஒரு பிரிவினர்‌. 

கல்வெட்டு: 

1. ஹஹஷிஸீ வீரராஜேந்திர 

தேவற்கு யாண்டு நாலா 

வது தென்கரை நாட்டு கொற்ற 

னூர்‌ காவலந்‌ கள்ளி பி 

ள்ளரில்‌ செய்யான்‌ வைய்யா 

ன்‌ மனைக்கிழத்தி உரைட]ய [பி] 

ராட்டிய்யேன்‌ முத்தூர்‌ ஆளுடை 

யார்கு சந்தியா தீப[ம்‌ ] ஒந்று 


ON உ உப உ ௨ 2௦5 


155 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 303 /2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 4 

வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 121] 
ஊர்‌ முத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 165/ 1910 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ச்‌ ௪ 

அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ எண்‌ : 8 


இடம்‌: 


சோழீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: முத்தூர்‌ வேட்டுவர்‌ காவலரில்‌ வளவர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த உத்தமசோழப்‌ 


பல்லவரையனின்‌ மகன்‌ சிங்கன்‌ ஆன அரங்கராயன்‌ என்பவன்‌ சிவாலய 
அம்மன்‌ பெரிய நாச்சியார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ வைக்க ஒரு அச்சுக்‌ 


கொடுத்ததைத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு: 
1. ஹஷிய்ீ வீரராஜந்‌ 
2. திரதேவற்கு யாண்டு நா 
3. லாவது முத்தூர்‌ காவலந்வ 
4. எவரில்‌ உத்தமசோழப்‌ பல்‌[ல*] 
5. வரையந்‌ மகந்‌ சிங்கநாந அ[ர*] 
6. ங்கராயநே முத்தூர்‌ பெரிய 
7. நாச்சியாற்கு சந்தியா தீப ஒற்றுக்‌ 
8. கும்‌ அச்சு ஒன்றுங்‌ கைக்‌ கொண்டு 
9. பெரிய நாச்சியார்‌ கோயிலில்‌ காணி 
10. உடைய சிவப்பிராமணந்‌ காசுவந்‌ 
11. பட்டத்‌ உடையாநாந குலதீப 
12. பட்டநேந்‌ இவிளக்‌ கொற்றும்‌ ௭ 
13. ந்‌ மக்கள்‌ மக்கள்‌ சந்திராதித்த வை 
14. ர செல்வதாகவும்‌ 


156 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


பழஞ்சலாகை அச்சு ஆறு கொடுத்து அம்மூலப்‌ பொருளிலிருந்து 
குறிப்பிட்ட நெல்லை ஆண்டுதோறும்‌ கொடுக்க ஏற்பாடு செய்ததைத்‌ 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ காங்கயம்‌ 
ஊர்‌ : முத்தூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌: 
குறிப்புரை: 
தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு: 


தொடர்‌ எண்‌ : 304/2004 


ஆட்சி ஆண்டு : 20 
வரலாற்று ஆண்டு இ.பி. 1227 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 166 / 1910 
முன்‌ பதிப்பு : 2 

ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ : 9 


சோழீசுவரர்‌ கோயில்‌ அந்தராளம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


முத்தூர்‌ நகரத்தார்கள்‌ கோயிலைப்‌ புதுப்பிக்கும்‌ திருப்பணிகட்காக 


1. ஷஹிஷஸ்ரீ வீரராசேந்திர தேவற்குத்‌ இரு 


2. வெழுத்திட்டுச்‌ செல்லா நின்ற திருநல்லியா 


3. ண்டு இருபதாவது முத்தூர்‌ நகரத்தார்‌ ஆ 


4. ளுடையார்‌ கொலோத்துங்க சோழீச்சுர 


௧. [மூடை]டயாற்கு திருப்புதியிதுக்கு இக்கோயில்‌ கா 


6. [ணியு] டைய சிவப்பிராமணந்‌ காகூவ கோத்திர கு 


7. [லதீப பட்டநி] . .. 


8. த்தார்‌ பக்கல்‌ திருப்புதியதுக்கு கொண்ட அச்சுபழ 


9. ஞ்சலாகை. . . ஆறச்சுங்‌ கொண்டு . . . இதுக்கு ஆண்‌ 


10. டு வரை தோறும்‌ அளக்ககடவ.. . . நாழியால்‌ ப... 


157 


.. [காரணிப்பதக்கு அமுதுக்கு . . . 

தியப. . . முள்ளளவுஞ்‌ செலுத்துவோமாகவும்‌ இக்கோ 

[குடமுங்கு]ச்சியுங்‌ கொண்டு புகுவாந்‌ செலுத்துவேதா[க] 

கல்‌ வெட்டிக்‌ குடுத்தேந்‌ குலதீபபட்ட நேந்‌ முத்தூ[ரி 
டக்கு 


158 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 305/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 10 

வட்டம்‌ : காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1206 

ஊர்‌ : முத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி ; தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை  ; - 

எழுத்து ்‌ தமிழ்‌ முன்‌ பதிப்பு ளை 

அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ : குலோத்துங்கன்‌ எண்‌ : 10 
இடம்‌: சோழீசுவரர்‌ கோவில்‌ கருவறை மேற்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை: முத்தூர்‌ வெள்ளாளரில்‌ வெள்ளம்பர்‌ குலத்தினனான தன்மபாலன்‌ 
என்பவன்‌ முத்தூர்‌ சிவன்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ ஒன்று எரிக்க 
அச்சுக்காசு கொடை. கொங்கு வேளாளரில்‌ வெள்ளம்பர்‌ குலத்தினர்‌ 


முத்தூர்க்‌ காணியாளரில்‌ ஒருவர்‌. 


கல்வெட்டு: 

1. ஷஹிஷஸ்ரீ குலோத்துங்க சோழதேவற்கு யாண்டு பத்தாவது முத்தூர்‌ 
வெள்ளாளந்‌ வெள்ளம்பரில்‌ சோழிீ. . . 

2. . . . யான தந்மபாலநேன்‌ குலோத்துங்க சோழீஸ்வரமுடையாற்கு 
சந்தியாதீபத்துக்கு அச்சு ஒன்றும்‌ கைக்கொண்டு இக்கோயிலில்‌ 
காணியுடைய சிவப்பிராமணன்‌ 

8. தேவந்பட்டன்‌ உடையாநான குலதீப பட்டநேன்‌ எந்மக்கள்‌ மக்கள்‌ 
இவ்விளக்‌ கொற்றும்‌ சந்திராதித்த பலமுள்ளதாகவும்‌ இ 

4. க்கோயில்‌ குடமுங்‌ குச்சியும்‌ கொடு புக்காந்‌ ஒருவந்‌ இவிளக்கேற்று 
வாந்‌ ஒரு சந்தியாதபம்‌ . . . 


159 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 306/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ; 
வட்டம்‌ காங்கயம்‌ வரலாற்று ஆண்டு : .பி.18 ஆம்‌ நூ.ஆ 
ஊர்‌ முத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 2 வ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு தல 
அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ - எண்‌ - ப, 
இடம்‌: குப்பணசுவாமி கோவில்‌ கருவறை பின்‌ புறச்சுவர்‌ 


குறிப்புரை: முத்தூரில்‌ குப்பணசுவாமி கோவில்‌ திருப்பணியை முத்தன்‌, மணியன்‌, 


சேரன்‌, வெள்ளம்பர்‌, பொருளந்தை,காவலியர்‌ முதலிக்காமர்‌ ஆகியோர்‌ 
மேற்கொண்டமை பற்றியது. காவலியர்‌ கொங்கு வேட்டுவர்‌. பிற 
அனைவரும்‌ கொங்கு வேளாளர்கள்‌. இறுதியில்‌ நான்கு வரிகளில்‌ 
முத்தூரின்‌ ஏழு காணியுரிமையுடையார்களைக்‌ குறிக்கும்‌ வெண்பா 
உள்ளது. 


கல்வெட்டு: 


2. 


1) உ உ உ டே 02 


உ ஐ 


குப்பணசுவாமி துணை 

அருள்மிகு குப்பணசுவாமி 

கோவில்‌ புணருத்தாரணம்‌ 

காணிப்‌ பாடலில்‌ கண்டகோவில்‌ 
காணியாளர்களால்‌ செய்யப்பட்டது 
முத்தன்மணியன்‌ முதற்சேரன்‌ வெள்ளம்பர்‌ 

மெத்து பொருளந்தையுடன்‌ மேலான சித்திபெறும்‌ 
காவலியர்‌ நன்முதலிக்‌ காமருடன்‌ ஏழ்முதன்மை 
தாவுபுகழ்‌ முத்தூர்த்‌ தலம்‌ 


160 


நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 87/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : பிரபவ 
வட்டம்‌ :கோபிசெட்டிபாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1627 
ஊர்‌ : அத்தாணி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ல 

அரசு : கட்டி முதலியார்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ : நல்லுடையப்பர்‌ எண்‌ | 


குமார கட்டியார்‌ 

இடம்‌: செல்லாண்டி அம்மன்‌ கோயில்‌ அர்த்த மண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 

குறிப்புரை: வடகரை நாட்டு வெள்ளாளர்‌ வாணகுல சின்னப்‌ பெரியண கவுண்டர்‌ 
என்பவர்‌ கொண்டத்துச்‌ செல்லாண்டியம்மனுக்கு அர்த்த மண்டபம்‌ 
கட்டினார்‌. தாரமங்கலம்‌ கட்டி முதலியாரின்‌ அலுவலர்‌ பெருமாள்‌ 
இட்சிதர்‌ குறிக்கப்‌ பெறுகிறார்‌. 

கல்வெட்டு: 

1. பிரபவ வருஷம்‌ வைகாசி மாதம்‌ 19 தேதி ஸ்ரீமது 

முதலியார்‌ நல்லுடையப்பர்‌ குமாரகட்டி முதலியார்‌ 

காரியத்துக்குக்‌ கர்த்தரான பெருமாள்‌ தீட்சிதர்‌ செங்கோல்‌ 

செலுத்தி அருளா நின்ற காலத்தில்‌ வடகரை நாட்டில்‌ 

அத்தாணியிலிருக்கும்‌ வெள்ளாளரில்‌ வாணகுலரில்‌ 


நல்லாக்‌ கவுண்டர்‌ மகன்‌ சின்னப்‌ பெரியண கவுண்டன்‌ 


3) ௩ உ உ 8. 09 


தேவதேவ தேவோத்தமி பத்திரி கொண்டத்துச்‌ 


செல்லாண்டியம்மனுக்கு அர்த்த மண்டப முண்டாக்கினேன்‌ 


உ ல ௯ 


அடியேன்‌ சின்னப்‌ பெரியான்‌ விண்ணப்பம்‌ 


161 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 88 /2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 80 
வட்டம்‌ :கோபிசெட்டிபாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இி.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : அத்தாணி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 ல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 8௮ 
அரசு : கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : சுந்தர பாண்டியன்‌ எண்‌ : 2 
இடம்‌: செல்லாண்டியம்மன்‌ கோயில்‌ அருகே விளையாட்டு திடலில்‌ 


நடப்பட்டுள்ள கல்‌. 


குறிப்புரை: வடகரை நாட்டவர்‌ ஒன்று கூடிக்‌ காஞ்சிக்‌ கோயில்‌ நாட்டுக்‌ கூகலூர்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ சுந்தரர்‌ கோளுடையார்க்கு புன்செய்‌ நிலம்‌ 


கொடையாக அளித்தனர்‌. 
கல்வெட்டு: 

மேற்குப்‌ பக்கம்‌ 

1... ஜஷிழு 

2. ஸ்ரீமன்‌ 

3. கோமாறப 

4. ன்மரானதிரு 

5. புவனசக்கரவ 

6. த்திகள்‌ ஸ்ரீசுந்தரபா 

7. ண்டிய தேவற்கு யாண்டு 
8. முப்பதாவது இ 
தெற்குப்‌ பக்கம்‌ 

9. வாண்டு வட 


162 


10. 
11. 
72. 
13. 
14. 


கரை நாட்‌ 

டு நாட்டவரோம்‌ 
காஞ்சிக்‌ கூவல்‌ 
நாட்டுக்‌ கூவலூர்‌ 


எம்பெருமான்‌ சுந்தர 


கிழக்குப்‌ பக்கம்‌ 


15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 


த்‌ தோளுடை 
யாற்க்கு 
நாங்கள்‌ இத்‌ 
தினம்‌ உதகம்‌ 
பண்ணி குடுத்த 
புன்செய்‌ மே 


நோக்கிய மரம்‌ 


வடக்குப்‌ பக்கம்‌ 


22. 
20. 
24. 
2௦. 
26. 
27. 
28. 


. தகம்‌ பண்‌ 


கீணோக்கி 

ன கிணறும்‌ 
மற்றுள்ளது 
வது வாரத்திலு 
ம்‌ இறையிலி 
திருவிடையா 


ட்டமாக ௨ 


ணிகுடுத்‌ 


. தோம்‌ இப்‌ 


படி அறிவேன்‌ 


. எம்பெருமான்‌ 


163 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1598 
சத்திய மங்கலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.23.3.1676 


சத்திய மங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


: வடமொழியும்‌ தமிழும்‌ ஆண்டுஅறிக்கை : 209! 1909 


கிரந்தமும்‌ தமிழும்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க.தொ.26 : 221 
மைசூர்‌ உடையார்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
சிக்க தேவராச எண்‌ : 3 


உடையார்‌ 
தவளகிரி ஆண்டவர்‌ கோயில்‌ கிழக்கு, வடக்கு சுவர்‌. 


விண்ணப்பள்ளி நகரத்துச்‌ செட்டியார்களில்‌ ரங்கநாத செட்டியாரும்‌, 
சின்னா செட்டியாரும்‌ தவளகிரிமலை குமாரசுவாமி (முருகன்‌) 
கோயிலில்‌ கருவறை, அர்த்த மண்டபம்‌, மகாமண்டபம்‌ கட்டினர்‌. 
விண்ணப்பள்ளியிலிருக்கும்‌ மற்ற நகரத்துச்‌ செட்டியார்கள்‌ முன்னூறு 
பொன்‌ செலவில்‌ மலடிப்புத்தூர்‌ ஏரி கட்டினர்‌. அரசர்‌ இரண்டு சலகை 
நெல்‌ விதைக்கும்‌ அளவு நிலம்‌ கொடுத்தார்‌. அவற்றுள்‌ ஒரு சலகை 
விதைப்பாடு நன்செய்‌ நிலத்தை தவளகிரி குமாரசுவாமிக்கும்‌, மற்ற ஒரு 
சலகை விதைப்பாடு நிலத்தை ஹரதனஹள்ளி மகாதேவர்‌ மடத்துக்கும்‌ 
அளித்தார்கள்‌. 'சர்கெழு செந்திலும்‌ செங்கோடும்‌ வெண்குன்றும்‌ "எனச்‌ 
சிலப்பதிகாரம்‌ குறிப்பனவற்றுள்‌ இத்‌ தவளகிரியே வெண்குன்று என்பர்‌. 


1. ஷஹிஸ்ரீ ஐ மாஜாயி ராஜராஜ வாஷெறாஜ ஊதாஃண மாஜ 
மடிஷீஈ வீர வ,தாவ விசதேவறாஜ ஹாவாஒற்‌ ஹெ 
ஹிஹாஸநதில்‌ உரயிவி ராஜு பணியறுளானின்ற மாலிவாஹந 
5 ஈ£ ஸு ௬௫௱௯[௰*]௮ இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற நலநா£ ஸூ 
வகஸாடி சிதிரை மாஸூ க உதேதி ஸ்ராலதிநதி ல்‌ 


2. பமுலவாரதில்‌ மருலநக்ஷரதில்‌ ஸருலயோமதினதில்‌ பருலகரணதில்‌ 
ஸ்ரீ வி௲ஜெவறாஜ லாஃவாஒருடைய ஸவகா$) மாமணமான 


ஸ்ிவமதா[ஸஹெ.]|ஸறறான [குளமே 8ஓமாஜஉ௫டனவர்கள்‌ குமாரர்‌ 


164 


தளவாய்‌ நஜநாமய$னவர்கள்‌ ஸெ.த)2௦மஓறாஜுஓ பரிபாலநடி 
பண்ணுகயில்‌ விண்ணப்பள்ளியிலி 

ருக்கும்‌ நம௱தாறில்‌ காவேரி ரிஷி மொக, த்து அப்பைனா செட்டி 
பேரன்‌ அப்பசெட்டி மகன்‌ ரங்கனாத செட்டியும்‌ இவ்வூர்‌ நமதாரில்‌ 
கபந்த 2ஹாரிஷி மொக, த்து கறுப்ப செட்டி பேரன்‌ திரிவி செட்டி 
மகன்‌ சின்னா செட்டியும்‌ வவாநிக்கு வடகரையில்‌ ஒடுவங்கனாட்டில்‌ 
சேந்த ஸக;மலத்தில்‌ விகா2ணி லவாகி ர 


ஸும£கில்‌ 2உவாஷஹ க்ஷக._ மான மவஸமிறி குமார ஹா 
மியாருக்கு மலம ஹு ௬5 ணவ 8ஹாணைவ ஸஹிகமாக கட்டி 
விச்சு மமாழுக ம), பணிநபடியினாலே இது வ, மாகமாக 
னடக்ககடவது இவர்கள்‌ முதலான நமரத்தாரெல்லாரும்‌ முன்னூறு 
பொன்‌ குடுத்து மலடிப்புத்தூரேரி கட்டி விச்சு ரெண்டு செலகை 
விரைப்பாடு நஞ்சை அரமனையார்‌ கையிலே வாங்க மவஸமிறி 
குமாரஹமியாருடைய பூசைக்கு ஒரு செலகை விரைப்பாடு நஞ்சையும்‌ 
ஹரூநஹள்ளியேத்திந ஜெ 

ள்பகை 2ஹாதேவர்‌ த்துக்கு ஒரு செலகை விரைப்பாடு நஞ்சையும்‌ 
விட்ட படியினாலே இந்த ம), வஞ_ாதிகுவரையும்‌ நடக்கக்‌ கடவது 
இந்த ம22த்தை விவதடி பண்ணின பேர்‌ மஃமா தீர்த்தத்திலே 
மொஹத்தை பண்ணின தோஷத்திலே போகக்‌ கடவராகவும்‌ இந்த 
ம22த்தை வறிவாஸ௩ட பணிபேர்‌ காமியிலே ஸஹஸ_ லிங்க 
வூ திஷ்டை பண்ணிந ஸு௯த்தை அடயக்‌ கடவராகவும்‌ சூ... 
8559 வாஓயஷீஹ யெ, வா: ௬முசெ ஷலாஷாடி லவகெவ 
ஷய: ஸ்ராஹஸூ8ஹு 


165 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 89/2005 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : 2 
சத்தியமங்கலம்‌ வரலாற்று ஆண்டு :  இ,பி,1230 
சத்தியமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உ 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு உவ 
கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


வீரராசேந்திரன்‌ எண்‌ 2. ச 


சிவன்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 

குறுப்பு நாட்டுக்‌ குளப்பலூர்‌ வெள்ளாளர்‌ பில்லர்களில்‌ நம்பி 
தொண்டைமான்‌ என்பவர்‌ ஆலத்துக்‌ கோம்பையான சதுமுகம்‌ கைலாய 
முடையார்‌ கோயிலில்‌ உச்சி சந்தி அமுதுபடிக்கும்‌, சந்தியா தீபத்துக்கும்‌ 
சுரி குழுந்தன்‌' அச்சு மூலப்பொருளாகப்‌ பண்டாரத்தில்‌ சேர்த்தார்‌. இன்று 
ஆலத்துக்‌ கோம்பையும்‌, சதுமுகமும்‌ தனித்தனி ஊராகப்‌ பிரிந்துள்ளன. 
சதுமுகம்‌, சதுமுகை என வழங்கப்பெறுகிறது. 


1. ஸஷுஷிஸ்ரீ ஸ்ரீ வீரராசேந்திர தேவர்க்கு யாண்டு இருபத்து நாலாவது 


Sm AK 


ஆலத்துக்‌ கோம்பையான சதுமுகத்தில்‌ ஸ்ரீ கயிலாயமுடையார்க்கு 
உச்சி சந்தி அமுதுபடி யரிசி நித்தஞ்‌ சந்தியா தீபம்‌ 

சுரி குழுந்தன்‌ அச்சு பண்டாரத்திலே ஒடுக்கினேன்‌ 

குறுப்பு நாட்டில்‌ குளப்பலூரில்‌ இருக்கும்‌ வெள்ளாளன்‌ 


பில்லரில்‌ நம்பி தொண்டைமானேன்‌ 


166 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 90/2005 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : 15 
பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி.1276 
அந்தியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 227/ 1928 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்‌ 


கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


வீரபாண்டியன்‌ எண்‌ ம 


செல்வீசுவரர்‌ கோயில்‌ மேற்குச்‌ சுவர்‌. 


கொங்கு நாட்டில்‌ கம்மாளர்கள்‌ (பஞ்ச கம்மாளர்‌ எனப்படும்‌ ஐந்து வகை 


ஆசாரியர்கள்‌) காலுக்குச்‌ செருப்புப்‌ போடவும்‌, வீட்டுக்குக்‌ காறை பூசவும்‌ 
(சாந்து), நன்மை தீமைக்கு இரட்டைச்சங்கு ஊதவும்‌ பேரிகை 
கொட்டுவித்துக்‌ கொள்ள/வம்‌ தடை இருந்தது. கொங்குப்‌ பாண்டியன்‌ 
வீர பாண்டியன்‌ காலத்தில்‌ இத்தடைகள்‌ நீக்கப்பட்டதை இக்‌ 
கல்வெட்டுக்‌ குறிக்கிறது. இதே கல்வெட்டின்‌ நகல்கள்‌ பேரூர்‌, 
குடிமங்கலம்‌, கரூர்‌, கடத்தூர்‌, மொடக்கூர்‌, பாரியூர்‌, அவிநாசி ஆகிய 


ஊர்களிலும்‌ உள்ளன. 


கல்வெட்டு: 


1 


ஹஹீிூஸ்ரீ தி_லஃவனச்சக, வத்தி கோனேரிமை கொண்டான்‌ 
வடகொங்கில்‌ வடகரைனாட்டில்‌ கண்மாளற்கு பதினஞ்சாவது 
தங்களுக்கு நன்மை தின்மைக்கு இரட்டைச்‌ சங்கும்‌ ஊதி 
பேரிகையுள்ளிட்டனவுங்‌ கொட்டுவித்துக்‌ கொ 


ள்ளவும்‌ தாங்க[ள்‌*] புறப்பட வேண்டுமிடங்களுக்கு [ப]ா$௱்கஷ 
கோத்துக்கொள்ளவும்‌ தங்கள்‌ வீடுகள்‌ சாந்திட்டுக்கொள்ளவும்‌ 
சொன்னோம்‌ இப்படிக்கு நம்மோலை பிடிபாடாகக்கொண்டு 
வாதிகுவரை செல்வதாக தங்களுக்கு வேண்டும்‌ மிடங்க 


ளிலே கல்லிலும்‌ செம்பிலும்‌ பொறித்துக்‌ கொள்ளுவாராகவும்‌ 
இப்படிக்கு காலிங்கராயன்‌ எழுத்து இப்படிக்கு விழுப்பராயன்‌ 
எழுத்து யாண்டு மரு நாள்‌ ஈ௯௰௨ 


167 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 91/2005 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 
. ஹஹிய்ீ இரவுத்திரி வருஷூ வைய்காசி கட 
௨௰௬ உ ஸ்ரீ2ன்‌ மகாமண்டலீசுரன்‌ 


சி[ரி] வீரநஞ்ச இராயர்‌ உடையர்‌ பிறுதிவி 


a 


ஜு 533 உ உ % 8 2 


ஈரோடு ஆட்சி ஆண்டு :  ரெளத்திரி 
பவானி வரலாற்று ஆண்டு ்‌ கி.பி.1500 
அந்தியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 228/ 1028 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு தல 
உம்மத்தூர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

வீரநஞ்சராயர்‌ எண்‌ 3 


செல்லீசுவரர்‌ கோயில்‌ மேற்கு வடக்குச்‌ சுவர்கள்‌. 


பொன்னாங்கட்டியார்‌ வேங்கடநாதர்‌ உயிர்‌ நீத்தார்‌ (யோகம்‌). அவர்‌ 
வாழ்ந்த தோட்டத்தை விற்ற 20 பணத்தில்‌ நிலம்‌ வாங்கி அவரை 
சமாதியிட்டு அந்‌ நிலத்தையும்‌ செல்லீசுவரர்‌ கோயிலுக்குக்‌ கொடையாக 
அளித்தனர்‌. இந்த ஏற்பாட்டைச்‌ செய்த ஐவர்‌ குறிக்கப்‌ படுகிறார்கள்‌. 
சமய அடியார்கள்‌ உயிர்‌ நீத்தால்‌ யோகம்‌ ஆனார்‌ என்று குறிப்பது 


வழக்கமாகும்‌. 


இராஜ்யம்‌ பண்ணியருளாநின்ற காலத்து 
காரியத்துக்கு கடவ [தானவரில்‌] (இராமைய நஞ்சைய 
தேவந்‌ தருமமுதலியார்‌ வேந்தரும்‌ 

காளியார்‌ உச்சணனும்‌ பாசறை வேட்டு 

வரில்‌ குறும்பன்‌ கொங்கனும்‌ ஆக அய்வரு 


பொன்னாங்கட்டியார்‌ வேங்கடநாதற்கும்‌ 


168 


10. 
11. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 


24. 


26. 


அணைக்கு 8ழ்புறத்தில்‌ தோட்டம்‌ 
பொன்னாங்கட்டியார்‌ யோகம்‌ ஆகையில்‌ 
இவரை சமாதி இட கல்லு மேற்கு அன்‌ 
பது முழமும்‌ பள்ளத்துக்கு தெற்கு நாற்பது 
முழமும்‌ இதுக்கு விலையாக தோட்டம்‌ 
விற்ற ப ௨௰ இந்த இருபது பண 

மும்‌ பற்றிக்கொண்டு அவரை சமாதி இட்டு 
இந்த நிலம்‌ செல்லீசுரமுடையாற்கு 
தாரைவாத்து குடுத்தார்‌ நாங்களும்‌ இந்த 
நிலம்‌ செல்லீசுரமுடையாற்கு கல்லு 
வெட்டிக்‌ குடுத்தோம்‌ இதுக்கு ௮. . க்கு 
நிலத்துக்கு அகுதம்‌ பண்ணினவர்‌ 
உண்டாகில்‌ கெங்கைக்‌[க]ரையில்‌ காராம்‌ 
பசுவை கொன்ற பாவத்திலே போகக்‌ கட 
வோம்‌ ஆகவும்‌ கெங்கைக்கரையில்‌ பிரா 
மணரை கொன்ற தோசத்திலே போக 


கடவோம்‌ ஆகவும்‌ 


169 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 92/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 8 
வட்டம்‌ பவானி வரலாற்று ஆண்டு :  இ.பி.7271 
ஊர்‌ அந்தியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 229/ 1928 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு i 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


வீரபாண்டியன்‌ எண்‌ : 3 


செல்லீசுவரர்‌ கோயில்‌ வடக்கு மேற்குச்‌ சுவர்கள்‌. 


குறிப்புரை: வடகரை நாட்டு அந்தியூர்‌ நரம்பர்களில்‌ நாட்டுக்‌ காமிண்டன்‌ 


செல்லீசுவரருக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைக்கப்‌ பத்துப்‌ பணம்‌ கொடையாகக்‌ 


கொடுத்தமை கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 


1 


ஷஹிஸ்ரீ கோ இராச கேச[ரி]பன்‌[மர]£ன [கி_]லுவனச்‌ ௪௯, வதி.) கள்‌ 
ஸ்ரீவீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு ய[க] வது ஐற்ப 


சி மாசம்‌ வடகரைநாட்டு அ[ந்தியூர்‌ உ]டையார்‌ செல்லீறிரமுடைய 
ந[ஈ]யனார்‌ கோயிற்காணியு 

டைய சிவபிரா2ணரில்‌ காசி[ப] கோத்திரத்து பெரியதேவன்‌ 
பிள்ளையானும்‌ தேவன்‌ நாயனான 

[நாற்‌]பத்தொண்ணா]யிர நம்பியும்‌ இவ்வூர்‌ நரம்பர்களில்‌ 
நாட்டு[க்காமிண்‌]டன்‌ . . . க்‌ காமிண்டன்‌ 

பக்கல்‌ நாங்கள்‌ சந்தியா தீபத்துக்குப்‌ பற்றின பணம்‌ பத்து இப்பணம்‌ 
பத்துங்கொண்டு சந்திராதித்‌ 

தவரை இக்கோயிற்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுவான்‌ ஒருத்தன்‌ 
முட்டாமற்‌ திருவிளக்கு எரித்துப்‌ போ 

துவதாக கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ இப்படிக்கு பிள்ளையானெழுத்து 
நாயனெழுத்து இது ஸ்ரீ2£ஹேழுட கி 


170 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 2 

வட்டம்‌ பவானி வரலாற்று ஆண்டு தி.பி.19 ஆம்‌ நூ.ஆ. 

ஊர்‌ : அந்தியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை நன 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 4 

அரசு 2 2 ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ i எண்‌ : 4 
இடம்‌: அந்தியூர்‌ விநாயகர்‌ கோயில்‌ படிக்கல்லில்‌ உள்ள கல்வெட்டு. 
குறிப்புரை: கல்வெட்டு முழுமையாக இல்லை. கல்வெட்டு தேய்ந்துள்ளது. 

இக்கோயிலுக்கு அளித்த கொடையைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகின்றது. 

கல்வெட்டு: 


1. ஹஷிய்ரீ [விநாய] 


2 கன்‌ துணை 
3. புரிய இண்‌ 
4, ற மக்கள்‌ 

5. உபயம்‌ 

B, Cis 

i 


8. தே...௨௫ 


தொடர்‌ எண்‌ : 93/2005 


171 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 307/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 

வட்டம்‌ பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி.1230 
ஊர்‌ உலகடம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 777/ 1965-66 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 5 

அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ எண்‌ + ச 


இடம்‌: 


உலகேசுவரர்‌ கோயிலில்‌ சுப்ரமணிய சுவாமி கோயில்‌ வாயில்‌ 
நிலைகால்‌. 


குறிப்புரை: வடகரைநாட்டு உலகவிடங்கத்தைச்‌ சேர்ந்த கள்ளை வேட்டுவரில்‌ 


உலகவிடங்கம்‌ ஊராளிகளில்‌ கருஞ்சொக்கன்‌ வலிய சொக்கன்‌ என்பவன்‌ 
வாசசுவரர்‌ கோயில்‌ குன்றமெறிந்த பிள்ளையாரை எழுந்தருளச்‌ செய்து 
அவருக்குக்‌ கோயிலும்‌ செய்வித்தான்‌. குன்றமெறிந்த பிள்ளையார்‌ 
என்பது முருகனின்‌ சிறப்புப்‌ பெயர்களில்‌ ஒன்று. 


கல்வெட்டு: 


# 


உ. N99 mA 


hd 
> 


ஷுஹிஸ்ரீ ஸ்ரீந 

ந்‌ [மங்கல]ஞ்‌ சி 
றக்க [ஸ்ரீ வீர ரா]ஜே 
க, தே [வற்‌]கு யா 
ண்டு இருபத்து 
நாலாவதில்‌ ஆ 

நி மாதங்‌ குந்ற 
மெறிந்த பிள்‌ 
ளையாருங்‌ கோ 


யிலுஞ்‌ செய்வி 


172 


ச்‌ சேந்‌ வடகலை 


. ரநாட்டு உலக 


விடங்கத்தில்‌ 
கள்ளை வேட்டு 


வ ஊராளிகளில்‌ 


. கருஞ்‌ சொக்கந்‌ 
. வலிய சொக்‌ 


. நேந்‌இத்த 


ந்ம[ம்‌] செய்வி 
த்தேன்‌ இத்த 


. நீம[ம்‌]அழியாே 
. மகாத்தவந்‌ 
. ஸ்ரீ பாத மெந்‌[ற] 


. லைமேற்கொ 


ண்‌ டேன்‌] 


173 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 308/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 2 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  உலகடம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 178 1965-66 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ 
அரசு : கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 8 ச 
இடம்‌: உலகேசுவரர்‌ கோயில்‌. மகாமண்டபத்தில்‌ சுப்ரமண்ய சுவாமி கோயில்‌ 


எதிராக உள்ள நிலைகால்‌. 


குறிப்புரை: கல்வெட்டு இடையில்‌ பல வரிகள்‌ அழிந்து விட்டது. உலகவிடங்கம்‌ 
உலக&சுவரருக்கு இறையிலி நிலம்‌ அளித்து அதன்‌ நான்கு 
எல்லைகளிலும்‌ திரிசூலக்‌ கல்‌ நாட்டிய விபரம்‌ கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 


முதல்‌ கால்‌ 


1. ஷஹஷிஸ்ரீ கோ ர[£ஈச கேசரி] 


பநரான திரி 
3. புவனச்சக்கரவ 
4. திகள்‌ ஸ்ரீசுந்த 
5. ரபாண்டி 
6. யதே[வற்‌]கு 
7. திருவெழுத்தி 
8. ட்டுச்செல்லா 
9. [நின்ற] திரு 


10. [நல்லி] யாண்டு 
11. ...வது 


174 


72. 
13- 


. . நாட்டு 
78 (வரிகள்‌ சிதைவு) 


இரண்டாம்‌ கால்‌ 


i, 


ஐ ஊஊ. ௨.09 


10. 
IL. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 


20. 


[னேரிக்கிய கி 
ணறு மற்று 

ம்‌ எற்பேற்‌ 
பட்டனவும்‌ 
இ[றையிலிய 

ரகக்‌ குடுத்தே[॥] 

ம்‌ இப்படிக்கு 
[நான்‌ கெல்லை 
யும்‌ திருச்சூலத்‌ 
[தா] பனம்‌ பண்ணி 
ச்செம்பிலும்‌ 
சிலையிலும்‌ 
வெட்டிக்கொ 
ள்வதாக இத்‌ே 
தவதானம்‌ உல 

க ஈசுரத்து[க்கு]வி 

. . இறையிலியாக 
[குடுத்தோம்‌ இ 

து அழிவு செய்‌ 


175 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


ஈரோடு 

பவானி 
உலகடம்‌ 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

கொங்குச்‌ சோழர்‌ 


குலோத்துங்கன்‌ 


தொடர்‌ எண்‌ : 309/2004 
ஆட்சி ஆண்டு : க 
வரலாற்று ஆண்டு கி.பி.1230 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டுஅறிக்கை 179 ! 1965-66 
முன்‌ பதிப்பு உ ௯ 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 


உலகேசுவரர்‌ கோயில்‌. அம்மன்‌ கோயில்‌ எதிரில்‌ உள்ள மகாமண்டப 


நிலைகால்‌. 


உலகவிடங்கம்‌ ஊராளிகளில்‌ கள்ளை வேட்டுவரில்‌ ஊராளி சடைய 


நம்பிள்ளை என்பவன்‌ உலகவிடங்கீசுவரருக்கு அளித்த கொடை, 
கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதிகள்‌ அழிந்து விட்டன. 


ஸஹிஸ்ரீ கோ[வி] 


கேசரி 
௦... 


தேவற்கு ய 
ாண்டு நால 
£வதற்‌ கெதி 
ராவது வடக 


. ரைநாட்டுல 


கவிடங்கத்‌ 


176 


13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
22. 
20. 
24. 


இல்‌ [ஊ]ரா 
ளிகளில்‌ க 
ள்ளை வேட்‌ 
டுவரில்‌ தன்‌ 
ஊராளி ச 
டையாரும்‌ பி 
ள்ளை...ாக 
ன்கா...கை 
டயும்‌ நாயந 
ரர்‌ உலகவிடங் 
கப்‌ பெருமா 


ளுக்கு எங்க 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


25-88. ... 

29. திருக்க...ழ 
30. ...னழமு 
31. லைநிலம்நா 
32. யனார்‌ உலக 
33. விடங்கப்பெ 
34. ௬ மாளுக்குக்‌ 
35. குன்‌ [நாண்‌ 
36. ...னநி 

37. ...த்துக 
38. .. .தனி 

39. ...ம 

ம்‌. ...குறு... 
41. ...தம்‌௭ 
42. ...லை 
43-50. ... 


177 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 310 /2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ர 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  உலகடம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 180/ 1965-66 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ப 
அரசு தன ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 2 எண்‌ : 4 
இடம்‌: உலகேசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடபுறச்‌ சுவர்‌ மற்றும்‌ 
அதிட்டானப்பகுதி. 


குறிப்புரை: வடகரை நாடு பூவாணிய நாடு, கிழங்க நாடு, வெங்கல நாடு முதலிய 
பல நாடுகளிலுள்ள கோயில்‌ தானத்தார்க்கு அரசன்‌ நேரடியாக 
அனுப்பிய ஆணை. அதன்‌ விபரம்‌ அழிந்துவிட்டது. 


கல்வெட்டு: 
1. ஷுஹிஸ்ரீ வ௱கேஸரி [வ] . . . [திரிமாவனச்‌ [சக்கரவத்தி] கோனேரி 
மேல்‌... 


2. [பூவா] ணிய நாடும்‌ கிழங்கநாடு [ம்‌ வெ] ங்கல நாடும்‌... சரி... 
னாட்டு... 


3. [தான]த்‌ தாற்கு விலை ஓலை குடுத்தபடியாவது இ...ள்த... 
4. [எ] டு[த்துவரும] வர்களுக்கு எழுதட்டி . .. குப்பண. . . மேலெழுதிய 


178 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 311 /2004 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு ரி 

பவானி வரலாற்று ஆண்டு 2 2 

உலகடம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 787/ 1965-66 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 0 ல 


- ஊர்க்‌ கல்வெட்டு 

- எண்‌ இ] 
உலகேசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ கிழக்கு சுவர்‌. 
திருப்பணியின்‌ போது கல்வெட்டுக்‌ கற்களை முறை மாற்றிப்‌ பல 
இடங்களில்‌ பதித்துள்ளனர்‌. சில கற்கள்‌ இல்லை. எழுத்துக்களும்‌ 
சிதைக்கப்பட்டுள்ளன. கள்ளை வேட்டுவர்‌, பூமனான புகலி வேந்தன்‌, 
வாச்சிய மாராயன்‌ ஆகிய பெயர்கள்‌ காணப்படுகின்றன. சாமந்தர்களுக்கு 
வேண்டுகோள்‌ வரி கொடுக்கத்‌ தேவையில்லை என்று அரசன்‌ ஓலை 
கொடுத்துள்ளான்‌. 


1. ஸஷஹிஸ்ரீ தேவற்கு யாண்டு [ஏழா] வது . . . எர 
2. க்குத்‌ தெற்கு திருச்சூலக்‌ கல்‌ [லுக்குக்‌ இழ]க்கு 


1. ...ர்நாயனார்‌ உலக... 


2. ...ம்பல நம்பியும்‌ இ... 


1. ஹஹியஸ்ரீ திருபுவனச்‌ சக்‌[ரவத்திகள்‌]. . . [வடகரை] நாட்டு உலக 
வி[டங்கத்தில்‌] 
2. பூமனான புகலி வேந்தனேன்‌] 


179 


மே 69 


= 


ஜூ த 


14 
வடகரைனாட்டு உலக விடங்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
னான்‌ வைத்த சந்தியா தீபவிளக்கு யிரண்டு (இந்த இரண்டு 
Vv 
உலகவிடங்கத்தில்‌ கள்ளை வேட்டுவரி[ல்‌]. . . தரு 
இரண்டு கூறும்‌ வாச்சியமாராயன்‌ ஒரு கூ[றும்‌]. . . 
VI 
. ௫. ரதித்தவரை செலுத்தக்‌ கடவ. . . 
... வனைவோம்‌ வாணாண்டா 
. . கோத்தில்‌ ஆ[கவு] . . தேவாயக்‌ 
. . னன்‌ சந்திராதித்த வரை 
ப 


. ரையிலும்‌ 


இருவாலவாய்யுடைய. . . கைய்ய ே 


த்தக்‌ கடவேனாகக்‌ கல்வெட்டு வித்தே. . . 


Il 
க்கடவே... 
தீத அச்சு ஒன்று 
. த்தேன்‌ திருவத்‌. . . 

IX 


கும்‌ விசையாவுடையார்‌ கோயில்‌ தானத்தார்க்கும்‌ அன்னிய 


த்த சாமந்தர்களுக்கு வேண்டுகோளிடக்கடவதல்லதாகவும்‌ 


நம்மோலை குடுத்தோம்‌ 


180 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 311 /2004 


ஆட்சி ஆண்டு 4 
வரலாற்று ஆண்டு கி.பி. 1241 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டுஅறிக்கை 182 / 1965-66 
முன்‌ பதிப்பு ம 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : ட 


உலகேசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ மேற்கு சுவர்‌. 


கொங்குச்‌ சோழ மன்னன்‌ வீரராசேந்திரனின்‌ 34 ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ 


கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. கல்வெட்டு அழிந்துவிட்டது. 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பவானி 
ஊர்‌ : உலகடம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்சோழர்‌ 
மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌: 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 


1. ஷஷிஹீ வீரராஜேந்திர தேவற்கு [யாண்டு] 
2. இருபத்தொன்‌ பதாவ[தின்‌ எதிர்‌ அஞ்சா] மாண்டு. . . 


181 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ :312 /2004 
ஆட்சி ஆண்டு : 2 
வரலாற்று ஆண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 


இ.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 


ஆண்டுஅறிக்கை 183 / 1965-66 
முன்‌ பதிப்பு தய 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 1 ர 


உலகேசுவரர்‌ கோயில்‌ மகா மண்டபம்‌ வடக்கு சுவர்‌. 


கொங்குச்‌ சோழ மன்னன்‌ விக்கிரமசோழ தேவன்‌ காலத்தில்‌ கோயில்‌ 


காணியுடைய சிவப்பிராமணன்‌ பாலாசிரிய கோத்திரத்து ஆதிமூலன்‌ 


பெயர்‌ குறிக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டு அழிந்துவிட்டது. 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பவானி 
ஊர்‌ :  உலகடம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
மன்னன்‌ விக்ரெமசோழன்‌ 
இடம்‌: 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 


1. ஹஹஷிஸ்ீ இருபுவனச்‌ சக்கரவத்தி[க]ள்‌ ஸ்ரீ விக்கிரம சோழ தேவற்கு 


யாண்டு. 


2. காணியுடைய [சிவ]ப்பிராமணன்‌ பாலாசிரிய கோத்திரத்து 


ஆதிமூலனேன்‌ தே... 


182 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 313/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு - 
ஊர்‌ :  உலகடம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 184 / 1965-66 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு த்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தன்‌ எண்‌ 8 
இடம்‌: உலகேசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தூண்‌. 


குறிப்புரை: உலகவிடங்கம்‌ ஊரும்‌ ஊராளிகளும்‌ பெற்ற ஒரு கொடை 
குறிக்கப்பெறுகிறது. 
கல்வெட்டு: 
1. ஷஹிஸ்ரீ ...ங்கத்தில்‌ ஊரும்‌ ஊராளிகளுக்கு ௮. . . 
2. க்ஷித்தவந்‌ சி பாதம்‌ எந்தலைமே 
3. ...சா.. ராயிரவரக்ஷை இத்தை அழிவு 
4. ...றுவாந்‌ 


183 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 314/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு த்‌ 

வட்டம்‌ பவானி வரலாற்று ஆண்டு த 

ஊர்‌ உலகடம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 185 / 196-6 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட தல 

அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ விக்கிரம சோழன்‌ எண்‌ : 9 


இடம்‌: 


உலகேசுவரர்‌ கோயில்‌ வடபுற சுவர்‌. 


குறிப்புரை: காங்கயநாட்டுத்‌ தேவன்‌ என்பவர்‌ உலகவிடங்கீசுவரருக்குக்‌ கொடுத்த 


கொடை குறிக்கப்பட்டுள்ளது. பாரி அலியான்‌ உதயனான 


உய்யாண்டான்‌ என்பவர்‌ பெயரும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


| 
ஹஹிஸ்ரீ இருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ விக்ரம சோழ தேவற்கு 
திருவெழுத்திட்‌ 
டுச்‌ செல்லா நின்ற திருநல்லி யாண்டே ழாவது வடகரை நாட்டு 
|| 
.த. .இ... வது காங்க[ய] நாட்டில்‌... 
.. . ந்‌ தேவனேன்‌ நாயனார்‌ உலகவிடங்க 
||| 
... பாரி அ[ரி]யாந்‌ [உ]தயனாந உய்யாண்டாநேந்‌ 


... காணியுடைய ஸ்ரிவவ. ரமண ஹம ௦... கொ... 


184 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 315/2004 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு ்‌ இடி 
வட்டம்‌ பவானி வரலாற்று ஆண்டு 2 - 
ஊர்‌ :  உலகடம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 186 / 1965-66 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2௯ 
அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ திரிபுவனவீரதேவர்‌ எண்‌ : 10 
இடம்‌: உலகேசுவரர்‌ சுவாமி கோயில்‌ வடக்கு, மேற்கு சுவர்‌. 
குறிப்புரை: திரிபுவன வீரதேவனின்‌ இரண்டு கல்வெட்டுத்‌ துண்டுகள்‌. இரண்டு 
கல்வெட்டுக்களிலும்‌ பிற்பகுதி முழுவதும்‌ அழிந்துவிட்டது. 
ஆவணத்தான்‌ கூத்தனான கூத்தன்‌ சந்தியா தீபம்‌ வைக்க அரை அச்சுக்‌ 
கொடுத்துள்ளான்‌. 
கல்வெட்டு: 
1. ,.. வனவீரதேவற்கு யாண்டு நாலா[வது]] . . . 


2. யாவணத்தாந்‌ கூத்தநான கூத்த 


3. [சநிதியா தீபம்‌ ஒன்றுக்கு அரை அச்சு. . . 
| ௭ அலுவ[ந தேவ] ற்கு யாண்டு மூன்றாவது வடகரை நாட்டு 
2 டபைைண்‌... க. வஉலக விடங்‌ 


185 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 316 /2004 
மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு ? 
வட்டம்‌ பவானி வரலாற்று ஆண்டு கி.பி. 13. ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  உலகடம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ழ்‌ ௯ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ 
அரசு த்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 0 ட 2 எண்‌ 2 18 
இடம்‌: உலகேசுவரர்‌ கோயில்‌ கருவறை கிழக்குப்பட்டி. 
குறிப்புரை: உலகவிடங்கம்‌ சிவன்‌ கோவிலுக்கு இரண்டு சந்தியா ஒப விளக்கு 
எரிப்பதற்காக திருவாலவாயுடையான்‌ ஒரு அச்சுக்‌ காசு கொடை. 
தொடக்கம்‌ இல்லை. 
கல்வெட்டு: 
1. ... ப கோத்திரம்‌ ஆ . . . தேவர்‌ மகன்‌. . திருவாலவாய்யுடையான்‌ 


கைய்யிற்‌ குடுத்த அச்சு ஒன்று இச்‌ சந்தியா தீப விளக்கு 


2. இரண்டு சந்திராதித்தவரை . . , 


எரிக்கக்‌ கடவனாகக்‌ கல்வெட்டிக்‌ 


குடுத்தேன்‌ திருவால[வாயுடையானேன்‌ |. . . 


186 


த.நா... தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 317/2004 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 0 2 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : உலகடம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ன 
அரசு ந ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ; 5 எண்‌ : 12 
இடம்‌: உலகேசுவரர்‌ கோயில்‌ கருவறை கஇிழக்குப்பட்டி. 


குறிப்புரை: முழுமையற்ற கல்வெட்டு. இருமுருகன்பூண்டி திருமுக்கூடல்‌, 
இருவெஞ்சமாங்கூடல்‌ தானத்தார்கள்‌ குறிக்கப்பட்டுள்ளனர்‌. 


கல்வெட்டு: 
1... திருமுக்‌ 
2, கூடத்தானத்தாற்கும்‌ இருவெஞ்‌. . . கூடத்தானத்தாற்கும்‌ திருமுருகன்‌ 
பூண்டி 


3. கேகுடுத்த அழைப்பின்‌ படி. . . 


187 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 94/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 2 ட 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1215 
ஊர்‌ : பட்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 ௮ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு தத 
அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  வீரராசேந்திரன்‌ எண்‌ ச்‌ ந 
இடம்‌: வாகசசுவரர்‌ கோயில்‌, கருவறை தெற்குக்‌ குமுதப்படை. 


குறிப்புரை: ஈரோட்டிலுள்ள இராசராசப்‌ பெருந்தெரு வாணியர்‌ முப்பேறுடையான்‌ 
பொன்னம்பலவன்‌ வா€சுவரர்‌ கோயிலில்‌ மண்டபம்‌ கட்டுவதற்காக ஒரு 
அச்சுக்‌ கொடுத்தார்‌. பெருந்தெரு என்பது வணிகத்தலம்‌. காஞ்சிக்‌ 
கோயில்‌ நாடும்‌, மேல்கரைப்‌ பூந்துறை நாடும்‌ இணையும்‌ இடம்‌ 
காஞ்சிக்கூவத்‌ துண்டம்‌ எனப்பட்டது. 
கல்வெட்டு: 
1. ஹஷிஸ்ீ வீரராசேந்திர தேவர்க்கு ஒந்பதாவது காஞ்சி 
2. கூவத்துண்டத்தீரோட்டில்‌ யிராசராசப்‌ பெருந்தெரு 
3. விலிருக்கும்‌ வாணியரில்‌ முப்பேறுடையான்‌ பொன்னம்ப 
4. லவனேன்‌ வாகேசுரமுடையாற்கு திருமண்டபம்‌ யெடுக்‌ 
0] 


க அச்சுக்‌ குடுத்தேன்‌ 


188 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 95/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 28 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1229 
ஊர்‌ : பட்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர - 
அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரராசேந்திரன்‌ எண்‌ சீ 
இடம்‌: வா£சுவரர்‌ கோயில்‌, கிழக்கு ஜகதிப்‌ படை. 


குறிப்புரை: வடகரை நாட்டுப்‌ புன்னத்திலிருக்கும்‌ பாண்டி வேட்டுவரில்‌ 
புன்னத்தூராளி மகள்‌ பாண்டாண்டி என்பவர்‌ வா$£சுவரர்‌ கோயிலில்‌ 


சந்தியாதீப விளக்கு வைத்தார்‌. 
கல்வெட்டு: 

1. ஹஹிஞஸ்ரீ வீரராசேந்திர தேவர்க்கு திருவெழுத்திட்டு செல்லாநின்ற 
திருநல்லியாண்டு இருபத்து மூன்றாவது 

2. வடகரை நாட்டில்‌ புன்னத்திலிருக்கும்‌ பாண்டிவேட்டுவரில்‌ 
புன்னத்தூராளி மகள்‌ பாண்டாண்டியேந்‌ [ யாநே] 

3, உடையார்க்கு குடுத்த அச்சுகொண்டு அன்றாடு குடங்கொடு கோயில்‌ 
புகுவான்‌ சந்தியா£ப விளக்கும்‌ 


4. இட்டு பூசிப்பாந்‌ சந்திராதித்த பலம்‌ உள்ளவதனையும்‌ செல்வதாக 
இத்தன்மம்‌ பன்மாஹேயா ரட்சை 


189 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 96/2005 
மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 31 
வட்டம்‌ பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1237 
ஊர்‌ பட்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 

அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ எண்‌ : 3 


இடம்‌: 


வாக&்சுவரர்‌ கோயில்‌ தெற்கு, கிழக்கு பட்டிகை. 


குறிப்புரை: வடகரை நாட்டுப்‌ பட்டில்‌ ஊராளிகளும்‌, நடுவில்‌ நித்யகண்டச்‌ 


சக்கரவர்த்தியும்‌ வா£சுவரர்‌ கோயிலில்‌ பணிபுரியும்‌ பூசிக்கும்‌ நம்பியார்‌ 
பட்டில்‌ காணியளருக்கும்‌, பாரசிவர்‌ பூமன்‌ வன்னியான வீரபத்ரச்‌ 


சக்கரவர்த்திக்கும்‌ மாணபோகமாக நிலம்‌ கொடையாகக்‌ கொடுத்தனர்‌. 


கல்வெட்டு: 


ஷஹிஸ்ரீ நன்மங்கலம்‌ சிறக்க கோவிராஜகேசரிபந்மராநத்‌ திரிபுவனச்‌ 
சக்கரவர்த்திகள்‌ வீரராசேந்திர தேவர்க்கு திருவெழுந்திட்டுச்‌ செல்லா 
நின்ற திருநல்லியாண்டு ௨௰க எதிர்‌ பத்தாவது ஆநிமாஸ முதலாக 
வடகரை பட்டில்லூராளிகளும்‌ நடுவில்‌ நித்யகண்ட சக்கர வத்திகளும்‌ 
தேவர்க்கும்‌ எம்மிலி. . . 

. யாவது மேக்கடுக்கு கல்லுக்கு மறைக்கும்‌ கிழக்கு பிடாரியார்‌ 
தேவதானத்துக்கு மேற்கும்‌ தெற்கு இட்டேறிக்கு வடக்கும்‌ 
இவ்வெல்லைக்குட்பட்ட நிலமும்‌ இந்நாயனாற்கு பூசிக்கும்‌ 
நம்பியார்‌ பட்டில்‌ காணியாளருக்கும்‌ மாணபோகத்துக்கும்‌ பட்டில்‌ 
காணியாள உவச்சரில்‌ பாரேசிவர்பூமந்‌ வந்நியாந வீரபத்திர 
சக்கரவத்திக்கு மாணபோகம்‌ . . . மேற்கு பிடாரியார்‌ தேவதானத்துக்கு 
கிழக்கும்‌ கிழக்கு இட்ட கல்லுக்கு மேற்கும்‌ தெற்கு ஒழுகு கல்லிச்‌ சிறு 
பொழிக்கு வடக்கும்‌. . . 


190 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 97/2005 
ஆட்சி ஆண்டு : 4 
வரலாற்று ஆண்டு கி.பி. 1240 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை தங்‌ 
முன்‌ பதிப்பு ா 
ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ தீ 


வா£சுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு, மேற்குச்‌ சுவர்‌. 


வடகரை நாட்டுப்‌ பட்டிலிருக்கும்‌ கொடும்பூர்‌ வேட்டுவரில்‌ பிள்ளை 


என்பவர்‌ வா£சுவரர்‌ கோயிலில்‌ மூன்று சந்தியாதீப விளக்கு வைக்கக்‌ 


கொடை அளித்தார்‌. விளக்கு வைக்கத்‌ தவறினால்‌ கண்ணும்‌ மண்ணும்‌ 


இழக்க வேண்டும்‌ எனக்‌ கூறப்பட்டுள்ளது. 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பவானி 
ஊர்‌ : பட்லூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ 
இடம்‌: 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 


1. ஷஷிஸ்ரீ நன்மங்கலஞ்சிறக்க ஸ்ரீ வீரராஜேந்திர தேவற்கு யாண்டு 


உ. NS ஐ உ ஜே 09 


வ 
S 


முடையார்‌ இரட்சிக்க 


இருபத்தொன்பதாவதிற்‌ கெதிரஞ்சாவது மார்கழி மாத முதல்‌ 
லாக வடகரை நாட்டில்‌ பட்டில்லிருக்கும்‌ கொடும்பூர்‌ 
வேட்டுவரில்‌ பிள்ளையேந்‌ வாகேச்வரம்‌ முடையார்க்கு 
சந்திராதித்த பலமும்‌ மூன்று விளக்கு யேற்றி வரு 
வோமாகவும்‌ குடமும்‌ குச்சியும்‌ கொண்டு கோயில்‌ 

புகுவாந்‌ யாதொருவர்‌ திருவிளக்கு வைக்க... 

பெற்று வருவாராகவும்‌ இவ்விளக்குப்‌ . . புகல்‌ பம்மாய்‌ 


கண்ணு மண்ணுமிழக்கக்‌ கடவார்களாகவும்‌ வாகேச்வர 


191 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 98/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : நீர 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1244 
ஊர்‌ : பட்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு தக 
அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  வீரராசேந்திரன்‌ எண்‌ க 
இடம்‌: வாகச்சுவரர்‌ கோயில்‌ கருவறை தென்‌ மேற்கு ஜகதி. 


குறிப்புரை: வடகரை நாட்டுப்‌ பட்டில்‌ ஊரும்‌, ஊராளிகளும்‌ வாகீசுவரருக்குப்‌ 
பசுங்கண்ணித்‌ தாழை என்று பெயர்‌ உள்ள ஏரியையும்‌, ஏரி நீர்‌ பாயும்‌ 
நிலத்தையும்‌ கொடையாகக்‌ கொடுத்தனர்‌. அந்நிலத்தைக்‌ கோயில்‌ 
காணியுடைய பிராமணர்‌ பாலாசிரிய கோத்திரம்‌ பொல்லாத பிள்ளை 
மகன்‌ மாதேவ பட்டனும்‌, காணியுடைய உவச்சர்‌ பாரசிவர்‌ பூமன்‌ 
வன்னியான வீரபத்ரச்‌ சக்கரவர்த்தியும்‌ உழுது மூன்றில்‌ ஒன்று 
வாக்சுவரர்க்கு மேல்வாரமாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


கல்வெட்டு: 
1. ஹஹிஸ்ீ£ நன்மங்கலஞ்‌ சிறக்க ஸ்ரீ வீரராசேந்திர தேவர்க்கு யாண்டு 
இருபத்தொன்பதாவதற்கெதிர்‌ ஒன்பதாவது வ 
2. டகரைநாட்டு பட்டில்‌ ஊரும்‌ ஊராளிகளோம்‌ எங்களூர்‌ இந்நாயனார்‌ 
வாகீஸ்வரமுடையாற்கு னாங்கள்‌ ஏரி இட்டுக்‌ குடுத்தபடியாவ 


3. து பசுங்கண்ணித்‌ தாழையோமுற்று இதில்‌ நீர்‌ பாஞ்சு நிலங்கண்டிட 
மெல்லாம்‌ இறையின்றி ஏகபோகமாக இட்டு 


4. குடுத்தோம்‌ வா£சுரமுடையாற்கு இக்கோயில்‌ காணியுடைய 
பிராமணரில்‌ பாலாசிரிய கோத்திரத்து பொ[ல்‌]லாத பிள்ளை ம 


5. கன்‌ மாதேவ பட்டனும்‌ இக்கோயிற்‌ காணி உடைய உகச்சரில்‌ பாரே 
சிவரில்‌ பூமந்வந்நியான வீரபத்திர சக்கரவத்திய்‌ இக்குளம்‌ 


6. உழுது மூன்றிலொன்று னாயநாற்கு குடுப்பார்களாகவும்‌ 
இவ்வேரியைக்‌ கோயிற்றமந்னாதல்‌ ஊராராதல்‌ மாற்றுவாந்‌ யாதொ 
7. ருவன்‌ வழியேழச்சமறுவாந்‌ இது பன்மாஹேஸ்வர்‌ ரட்சை 
192 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 99/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 38 
வட்டம்‌ பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1244 
ஊர்‌ பட்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை வ்‌ 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ எண்‌ : 6 


இடம்‌: 


வாசுவரர்‌ கோயில்‌ தென்புற முன்மண்டப அதிட்டான ஜகதிப்‌ படையில்‌ 


உள்ளது. 


குறிப்புரை: வடகரை நாட்டுப்‌ பட்டில்‌ ஊராளிகளில்‌ கொடும்பூர்‌ வேட்டுவரில்‌ 


பெரியதேவன்‌ மகன்‌ பெரிய பிள்ளையான பெரியதேவன்‌ மூன்று 


சந்தியாதீபம்‌ எரிப்பதற்காக மூலப்‌ பொருளாக ஒரு அச்சுக்‌ கொடுத்தார்‌. 


கல்வெட்டு: 


1. 


3. 


ஹெஹிய் நன்மங்கலம்‌ சிறக்க ஸ்ரீ வீரராசேந்திர தேவற்கு யாண்டு 
இருபத்தொன்பதாவதின்‌ எதிர்‌ ஒன்பதாவது வடகரை நாட்டில்‌ 
பட்டிலிருக்கும்‌ ஊராளிகளில்‌ கொடும்பூர்‌ 

வேட்டுவரில்‌ பெரியதேவன்‌ மகன்‌ பெரியபிள்ளையான பெரிய 
தேவனேன்‌ நாயநார்‌ வா£சுர முடையாற்கு சந்தியாதீபம்‌ மூன்று 
விளக்கெரிப்பதாக கோயில்‌ செய்கிற பிராமணர்‌ கைக்கொண்ட அச்சு 
ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை ஒன்றுங்‌ குடுத்தோம்‌ இது குடங்கொடு கோயில்‌ 
புகுவாந்‌ [நய]ந்தொருவந்‌ மூன்று விளக்கெரிப்போமாக இதுபந்மா 
ஹேஸ்வர ரக்ஷை 


193 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 100/2005 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு உ 2 

பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌.நூ.ஆ. 
பட்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ர 

தமிழ்‌ முன்‌ படிப்பு நக்‌ 


கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


- எண்‌ ட்ட 


வாக்சுவரர்‌ கோயில்‌ முன்புள்ள பாறைக்‌ கல்வெட்டு. 


வடகரை நாட்டில்‌ உள்ள நரையனூர்‌ நாட்டு அடிக்8ழ்த்‌ தளமான 
இராசராசபுரம்‌, பொங்கலூர்க்கா நாட்டுக்‌ கானூர்‌, அலங்கயம்‌,தனிச்சயம்‌, 
பொங்கலூர்க்காநாடு, தென்கரை நாடு, அண்ட நாடு, தலையூர்‌ நாடு, 
வடகரை மணலூர்‌ நாடு, அரைய நாடு, கிழங்கநாடு, வெங்கலநாடு, 
தட்டயைர்நாடு, காங்கயநாடு, வீரசோழவளநாடு, வலிப்புக்காநாடு, 
குறுப்புநாடு, வடபரிசாரநாடு, பூந்துறை நாடு, &ழ்ப்பாநாடு, 
வடகரைநாடு, ஆகியவற்றின்‌ காணியுடைய சிவபிராமணர்‌ கட்கும்‌, 
தானத்தாருக்கும்‌, கொடுமுடி, கரூர்‌, திருமுக்கூடல்‌, வெஞ்சமா கூடல்‌, 
திருமுருகன்பூண்டி ஆகிய தலங்களின்‌ தானிகர்கட்கும்‌ அளித்த உரிமை 
கூறப்பட்டுள்ளது. பிற்பகுதிக்‌ கல்வெட்டு இல்லை. 


1. ஹஸஷிஸ்ரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க 


NeW 


ஸ்ரீ பரகேசரி திருபுவநச்‌ சக்கரவ 

த்தி கோநேரின்மை கொண்டான்‌ வட கொங்கி 
ல்‌ நரையனூர்‌ நாட்டில்‌ அடிக்கழ்த்தளமான 
இராசராசபுரமும்‌ பொங்கலூற்கா னாட்டிற்‌ 
கானூருள்ளிட்ட ஊர்களும்‌ அலங்கையம்‌ தநிச்சி 


யம்‌ பொங்கலூர்கா நாடு தென்கரை நாடு அண்‌ 


194 


10. 
LI. 
12. 
13. 
14. 
15. 
16. 


17. 


ட நாடு தலையூர்நாடு வடகரை மணலூர்‌ நாடு ௮ 

ரையநாடு கிழங்க நாடு வெங்கல நாடு தட்டையூர்‌ நாடு 
இடைப்பூதி நாடு காங்கைய நாடு வீரசோழ வழநாடு வலு 
ப்புக்கா நாடு குறுப்பு நாடு வடபரிசாரநாடு கானாரிக்கி கரைக்க 
. உல நாடு பூந்துறை நாடு &ழ்ப்பாநாடு வடகரை னாடு 
இந்நாடுகளில்‌ சிவபிராமணக்‌ காணி யாளரு 

ந்‌ தாநத்தாற்கும்‌ திருபாண்டிக்‌ கொடுமு 

டியிற்‌ தாநத்தாற்குங்‌ கருவூரிற்‌ தானத்தாற்‌ 

குந்‌ திருமுக்கூடத்‌ தாநத்தாற்குந்‌ திருவெ 

ஞ்சமா கூடத்‌ தாநத்தாற்கும்‌ திரு முருகந்‌[ பூண்டி] 


இரத 


கல்வெட்டுள்ள பலகைக்கல்‌ உடைத்துள்ளது. தொடர்ச்சி இல்லை. 
கல்வெட்டின்மேல்‌ பகுதியில்‌ இது மாறுவான்‌ வதழியேழெச்ச மறுவாந்‌ 
என்றுள்ளது. 


195 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 101/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ந 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி. 16 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  பட்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை டக 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்‌ 
அரசு | ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 0 ட 2 எண்‌ 8 
இடம்‌: இவ்வூர்‌ பள்ளிக்கு எதிரில்‌ உள்ள தனிக்கல்வெட்டு. 


குறிப்புரை: சூரியன்‌ சந்திரன்‌ உருவங்கள்‌ கல்வெட்டின்‌ தொடக்கத்தில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டு முழுமையாக இல்லை. 
திருநண்ணா என்னும்‌ பவானிக்‌ கோயிலுக்குக்‌ கொடுத்த கொடை 
குறிக்கப்பட்டுள்ளது. 

கல்வெட்டு: 

1. ஸஷஹிஷஸ்ரீ சம்புராய நண்ணிவலத்‌ 

திருநண்ணாவில்‌ திருவிழை 

யாட்டு சந்திராதித்தவரை நட 

க்கவும்‌ இதை அழிம்பு பண்ணி 


னவன்‌ கங்கை கரையில்‌ குல... 


இ. உ & மே 0௦ 


196 


.த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ :102/2005 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு ்‌ பவ 
வட்டம்‌ பவானி வரலாற்று ஆண்டு இ.பி. 1334 
ஊர்‌ பட்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 20 2 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரவல்லாளன்‌ 11! எண்‌ s 2 

இடம்‌: வா£சுவரர்‌ கோயில்‌ தனிக்கல்‌. 

குறிப்புரை: பட்டில்‌ வேட்டுவரில்‌ பிள்ளை என்பவன்‌ கொடுத்த கொடை குறிக்கப்‌ 

பெறுகிறது. 
கல்வெட்டு: 


1. ஹஹிறீ வீரவல்லாள தேவற்கு திருவிராச்சியம்‌ பண்ணி 


யருளா நின்று பவ வருஷத்துத்‌ தை மாதம்‌ வட 


கரை நாட்டுப்‌ பட்டிலிருக்கும்‌ . . . 


. .பண்ணப்ப நாட்டில்‌... 


2 
2 
4.  வேட்டுவரில்‌... பிள்ளை... 
12) 
6 


.. மேற்பட்டியூரில்‌ வாசசுவரமுடையாற்கு . . . 


197 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : விக்கிரம, சித்திரை 
பவானி வரலாற்று ஆண்டு தி.பி. 1640 

பவானி இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 229,230 / 1950-51 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ.சா.1-3 : 1168 
கட்டிமுதலிகள்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

நல்லுடையப்பர்‌ எண்‌ | 


இம்முடி கெட்டிமுதலியார்‌ 


சங்கமேசுவரர்‌ கோயில்‌ கருவறை முன்புள்ள மகாமண்டப விதானத்தில்‌ 
உள்ள கல்வெட்டு. 


தாரமங்கலம்‌ நல்லுடையப்பர்‌ இம்முடி கெட்டி முதலியார்‌ பவானி 
நண்ணாவுடையார்‌ கோயிலில்‌ சுத்துத்‌ திருநடை மாளிகை, முன்‌ நிருத்த 
மண்டபம்‌, சிகரம்‌, பண்ணார்மொழியம்மனுக்குக்‌ கெர்ப்பக்கிரகம்‌, 
அர்த்த மண்டபம்‌, மகாமண்டபம்‌, குமாரர்‌ கோயில்‌ யாகசாலை, வசந்த 
மண்டபம்‌, கோபுரம்‌, மதில்‌, ஆயிரலிங்கம்‌ இவைகளைப்‌ பிரதிட்டை 
செய்தார்‌. மத்தியத்‌ தொல்லியல்‌ துறை 1-10 வரிகளை ஒரு 
கல்வெட்டாகவும்‌, 11-15 வரிகளை மற்றொரு கல்வெட்டாகவும்‌ எண்‌ 


கொடுத்துள்ளனர்‌. ஆனால்‌ இரண்டும்‌ ஒரே கல்வெட்டேயாகும்‌. 


1. விக்கிறம வருஷம்‌ 


ட. னது. மே. 09 


சித்திரைய்மீ ஸ்ரீ மது 
முதலியார்‌ நல்லுடையப்பர்‌ 
இம்முடி கெட்டி முதலியார்‌ 


நண்ணாவுடைய சுவாமி 


யாருக்கு சுத்து திரு 


7. நடை மாளிகை முன்‌ 


8. னிருத்த மண்டபம்‌ 


198 


10. 
11. 
18. 
13. 
14. 


15. 


சிகரம்‌ பண்ணார்மொளியம்மை கெற்பகிறகம்‌ 
அர்த்த மண்டபம்‌ மகாமண்டமுங்‌ கட்டி 
குமாரரும்‌ கோவிலும்‌ யாகசாலை வச 

ந்த மண்டபம்‌ கோபுர [மதிள்‌] 
ஆயிரலிங்கமும்‌ பிறதி 

ட்டை பண்ணி 


னார்‌ 


199 


த.நா.அ. தொல்லியல்‌ தறை . தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : ரவுத்திரி 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1741 
ஊர்‌ : பவானி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  231/1950-51 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கோ.சா. 11-॥: 176 
அரசு : மைசூர்‌ உடையார்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : இருஷ்ணராச உடையார்‌ எண்‌ : த 
இடம்‌: சங்கமேசுவரர்‌ கோயில்‌ கருவறையைச்‌ சுற்றியுள்ள மண்டப விதானத்தில்‌ 
உள்ளது. 


குறிப்புரை: மைசூர்‌ மன்னர்‌ கிருஷ்ணராச உடையார்‌ அவர்களின்‌ தளவாயாக 
தேவராசய்யனும்‌, சர்வாதிகாரியாக நஞ்சராய உடையாரும்‌ இருந்தபோது 
அவர்கள்‌ கைங்கரியமாக அனந்த நாரண(ன்‌) மகன்‌ பவானி கூடல்‌ 
சேஷய்யன்‌ பவானி பண்ணார்‌ மொழியம்மன்‌ கோயிலில்‌ திரு நடை 
மாளிகை மண்டபம்‌ கட்டிவைத்தார்‌. மண்டப வேலை செய்தவர்‌ 
வீரராகவ ஆசாரி தம்பி சேஷாசாரி என்பவர்‌. 

கல்வெட்டு: 

1. ரவித்திரிஷ்‌ூ ஆவணி மீ” ௬ தேதி திருவானி கூடல்‌ ப 
ண்ணாற்மொழியம்மநவர்கள்‌ திருநடமாளிகை மண்‌ 
டபம்‌ ஸ்ரீ மஜாசாதி ராச ராச பரமேசுர ராசமாராச கண்ட ராச கெம்‌ 


பீர மகாராச ஸ்ரீகூஷராச உடயாரவர்கள்‌ ஸ்ரீரங்கபட்டண 


தில்‌ ஈத சிங்காசநாரூடராய்‌ வி, திவி சாம்பிராச்சியம்‌ பண்ணியருளா 


த - உ ௨.3 


நின்ற காலதில்‌ ராச ஸ்ரீதளவாய்‌ தேவ[ர]" [ச]ய நவர்கள்‌ ராச ஸ்ரீநன்சராச 
7. உடய ராய ரவர்கள்‌ கயி[ங்கர்யத்தில்‌ அநந்தனா ரண. . . குமாறா. 

8. ... க்கூடலில்‌ சேஷய நவர்கள்‌ யிந்த மண்டபம்‌ 

9. கட்டி விச்ச தற்மம்‌ யிந்த மண்டபம்‌ வேலை பண்ணி 


10. னது வீரராகவாசாரி தம்பி சே[ஷா]சாரி. . .து 


200 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை 
முன்‌ பதிப்பு 

ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


பார்த்திப 
கி.பி. 17 நூ.ஆ. 


232 / 1950-51 


: தெ.இ.கோ.சா. 11-॥: 1166 


சங்கமேசுவரர்‌ கோயில்‌ வேத நாயகி அம்மன்‌ சந்நதி மகா மண்டப 


இம்முடி கெட்டி முதலியார்‌ மனைவி சின்னம்மாள்‌ பண்ணார்‌ 


மொழியம்மன்‌ கோயில்‌ முன்‌ உள்ள அர்த்த மண்டபதைக்‌ கட்டுவித்தார்‌. 


இருப்பணி வேலை செய்தவர்‌ குருவ ஆசாரி மகனும்‌ ரங்கப்ப ஆசாரி 


தம்பியுமான நாராயண ஆசாரி என்பவர்‌. மண்டபத்தின்‌ வேறொரு 


பகுதியில்‌ சின்னம்மாள்‌ சதாசேவை என்ற கல்வெட்டு உள்ளது. 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பவானி 
ஊர்‌ பவானி 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு கெட்டி முதலிகள்‌ 
மன்னன்‌ இம்முடி கெட்டி 
முதலியார்‌ 
இடம்‌: 
விதானம்‌. 
குறிப்புரை: 
கல்வெட்டு: 
1. பாத்திபணி 
2 தையிமாசம்‌ ௨௰௨ 
3. திருவாநிகூடல்‌ 
4. பண்ணார்மொளி 
ச. யம்மைமுனர்த்து 
6. மண்டபம்‌ இம்மு 
7. டி கெட்டி முதலியார்‌ 
8. சின்னம்மாள்‌ உபயம்‌ 
9. இந்த திருப்பணிமுடிச்ச 
10. ஆசாரியள்‌ குருவ 
11. ஆசாரி மகன்‌ ரங்க 
12. ப்ப ஆசாரி தம்பி 
13. னாராயன ஆசாரி 
14. எளுத்து 


201 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 103/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 0 டல 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : கி.பி. 16 நூ.ஆ. 
ஊர்‌ : பவானி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 283/ 1950-51 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ஈக 
அரசு :  விசயநகரம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  இருஷ்ணதேவராயர்‌ எண்‌ 
இடம்‌: சங்கமேசுவரர்‌ கோயில்‌ அம்மன்‌ சந்நதியில்‌ கல்யாண மண்டபத்‌ தூணில்‌ 
உள்ளது. 


குறிப்புரை: விசயநகர மன்னர்‌ இருஷ ணதேவராயர்‌ காலத்தில்‌ கொங்கு மண்டல 
ஆளுனராக இருந்தவர்‌ வாலராச உடையார்‌. அவர்‌ மனம்‌ மகிழும்படி 
சென்னாராசன்‌ என்பான்‌ மகன்‌ சீமான்‌ திருவள நந்தன்‌ என்பவன்‌ 
சங்கமேசுவரர்‌ கோயிலில்‌ திருமதிலைக்‌ கட்டினார்‌. முதல்‌ பகுதியில்‌ 
இச்செய்தி வெண்பா வடிவில்‌ எழுதப்பட்டுள்ளது. 

கல்வெட்டு: 

1. ஷின்‌ 

வானி கூடல்‌ ப 

திக்கு வாலரா 

சன்‌ மகிழ ஆ 

ன திருமதிஞ 

ண்டாக்கின [ஈன்‌] 

நாநில மெண்‌ 


சென்ன ரா 


2.9 0 XN உ 68% உ 6 6௦ 


சன்‌ புதல்‌ 


வன்சீமா 


hd க்ஷ 
ஓஒ 


ன்‌ திருவள 


[| 
69 


நந்தன்‌ ம[ர] 
202 


13. 
14. 
15. 
16. 
37. 


18. 


ஈசன்‌ அரு 
ளால்‌ தா 
ன்செசமாதி 
...தாரத்திவி 
தணி ரசாத்‌ 
தன்‌ த்தயற 


19-26. ... 


வெண்பா 


வானீகூ டல்பதிக்கு வாரை சன்மகிழ 


ஆன திரு.மதிஞண்‌ டாச்கினான்‌ - நாநிலமெண்‌ 


சென்னரா சன்புதல்வன்‌ சீமான்‌ திருவகைந்‌ 


தன்மரா சன்‌அருளால்‌ தான்‌ 


203 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : ஈரோடு 
வட்டம்‌ பவானி 
ஊர்‌ பவானி 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு pe 
மன்னன்‌ - 


இடம்‌: 


குறிப்புரை: 


தொடர்‌ எண்‌ : 104/2005 


ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1611 கலி 4790 
வரலாற்று ஆண்டு : இ.பி. 16 
இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டுஅறிக்கை :  254/ 1950-5] 

முன்‌ பதிப்பு 1 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ ஆ: 


சுப்ரமணியர்‌ கோயிலில்‌ மயில்‌ மண்டப அதிட்டானத்தின்‌ நான்கு புறமும்‌ 


உள்ளது. 


சங்கமேசுவரர்‌ கோயிலில்‌ சுப்பிரமணியர்‌ சன்னதி முன்‌ மயில்வாகன 


மண்டபம்‌ கட்டி மயில்‌ வாகனத்தையும்‌ ஆவணிப்பேரூர்‌ கருணீகரில்‌ 
ஆத்ரேய கோத்திரம்‌ கந்தப்ப பிள்ளை பேரனும்‌ அத்தியணபிள்ளை 
மகனும்‌ ஆன கந்தப்பன்‌ என்பவர்‌ உபயமாகச்‌ செய்தார்‌. 


கல்வெட்டு: 


1. ஹுஷஹீிஸ்ரீ சாலிவாகன சதகாத்தம்‌ கசுா௰க கலியுக சகாற்த்தம்‌ 
௪௫௭௭௯ மேல்‌ செல்லா நின்ற சுக்கில ஞூ வையாசி மீ ௨௰எ உ 
ஷி ஈ வாரத்தில்‌ கொறடும்‌ கட்டிவிச்சு மயூரப்‌ பிறத்திட்டையும்‌ 
ஆவணிப்‌ பேரூரில்‌ யிருக்கும்‌ ஸ்ரீ கருண 


ரில்‌ ஆத்திரேய கோத்திரத்தில்‌ கந்தப்ப பிள்ளை மகன்‌ அத்தியண 
பிள்ளை மகன்‌ கந்தப்பன்‌ உபயம்‌ உ 


204 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 105/2005 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1725 
பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1804 
பவானி இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 285/ 1950-51 
தமிழ்‌ முன்‌ படிப்பு ர்‌ 


: திழக்கிந்தியக்கம்பெனி ஊர்க்‌ கல்வெட்டு 


வில்லியம்‌ கேரோ எண்‌ : 6 
அம்மன்‌ கோயில்‌ பள்ளியறை தந்தக்‌ கட்டில்‌. 


திப்பு சுல்தானின்‌ மரணத்திற்குப்‌ பின்‌ (4.5.1799) ஈரோடு, கோவை 
மாவட்டப்‌ பகுதிகள்‌ ஆங்கிலக்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பெனியார்‌ வசம்‌ 
வந்தது. அதே ஆண்டில்‌ இப்பகுதியை நொய்யல்‌ தெற்கு மாவட்டம்‌, 
நொய்யல வடக்கு மாவட்டம்‌ என இரண்டாகப்‌ பிரித்தனர்‌. நொய்யல்‌ 
வடக்கு மாவட்டத்திற்கு பவானி தலைநகரானது. முதல்‌ கலெக்டர்‌ 
மேக்னியாட்‌. இரண்டாவது கலெக்டராகப்‌ பவானியில்‌ இருந்தவர்‌ 
வில்லியம்‌ கேரோ என்பவர்‌. அவர்‌ தங்கியிருந்த மாளிகை இடியும்‌ முன்‌ 
பவானி வேதநாயகியம்மன்‌ தன்னை வெளியேறுமாறு கூறிக்‌ 
காப்பாற்றினார்‌ என்று எண்ணிய வில்லியம்‌ கேரோ சங்கமேசுவரர்‌ 
கோயில்‌ பள்ளியறைக்குத்‌ தந்தம போர்த்தப்பட்ட ஒரு தூரிக்‌ கட்டிலை 
உபயமாக அளித்தார்‌. கட்டிலில்‌ தேதியுடன்‌ அவர்‌ கையெழுத்து 
உள்ளது. 


1. சாலிவாக சகாப்தம்‌ ணு ௯௭எ௱உ௰ரு கலியு . . . [ச]த௲௱ச௪ ஸு 
ருத்துரோத்காரி ஷ்‌ அர்ப்பசி 
2. மீ ௰2௨ ஸ்ரீபவாநி கூடல்‌ வேதனாயகி அம்மன்‌ பள்ளி தந்தக்‌ கட்டில்‌ 


[ராச ராச] உல்லியம்‌ காறோதுறை 


3. யவர்கள்‌ உபையம்‌ ௨. W. row, 11 January 1804 


205 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : ஈரோடு 
வட்டம்‌ பவானி 
ஊர்‌ பவானி 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ne 
மன்னன்‌ - 


இடம்‌: 


குறிப்புரை: 


தொடர்‌ எண்‌ : - 


ஆட்சி ஆண்டு : விஜய 

வரலாற்று ஆண்டு : கி.பி. 17 நூ.ஆ. 
இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டுஅறிக்கை :தெ.இ.கோ.சா. 111-॥ : 1169 
முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ ள்‌ 


பெருமாள்‌ கோயில்‌ தாயார்‌ சன்னதி முன்பு உள்ள கல்‌. 


விமானத்தையும்‌, 


நாராயண கவுண்டர்‌ என்பவர்‌ செளந்தரவல்லி ஆலயக்‌ கருவறை மீது 
அர்த்த மண்டபத்தையும்‌ கட்டிய விபரம்‌ 


கூறப்படுகிறது. இந்‌ நாராயண கவுண்டர்‌ கட்டி முதலியார்‌ மைத்துனர்‌ 
என்று ஓர்‌ ஆவணம்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு: 


L 


ப த்‌ அ 8 19 


விஜய வருஷம்‌ நாராயண கவுண்டர்‌ 


செளந்தர்யவல்லி கோயில்‌ கெற்பக்கிறக 


விமானத்தைக்‌ கட்டுவித்தார்‌ 


கோயில்‌ அர்த்த மண்டபத்தையும்‌ 


கட்டுவித்தார்‌ 


206 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : 

பவானி வரலாற்று ஆண்டு :  .பி17-19 ஆம்நூ.ஆ. 
பவானி இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ரா - 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல 


- ஊர்க்‌ கல்வெட்டு 
- எண்‌ : 818 


சங்கமேசுவரர்‌ கோயில்‌ கோபுரம்‌, அம்மன்‌ கோயில்‌, குமாரர்‌ கோயில்‌, 
காயத்ரி மண்டபம்‌, படித்துறை, பெருமாள்‌ கோயில்‌ முதலிய இடங்களில்‌ 
உள்ள சிறு சிறு கல்வெட்டுகள்‌. 

பல்வேறிடங்களில்‌ திருப்பணி செய்தவர்கள்‌ பெயர்கள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 
1. அந்தியூர்க்‌ கணக்கர்கள்‌ செல்லப்பர்‌ கெம்பணன்‌ 2. பூங்கோதை 
3.நல்லதம்பி தெய்வ நாயகம்‌ 4. திருப்பணி மணியம்‌ ஆபத்‌ சகாயன்‌ 4. 
குஞ்சன்‌ சேருவை மகன்‌ கும்ம நட்டுவன்‌ 6. வில்லவன்‌ 7. சத்யபாமா 
அம்மாள்‌ 8. பெரிய பட்டணம்‌ ராமய்யர்‌, நாரணப்பய்யர்‌ ஆகியோர்‌ 
குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. பூங்கோதை தக்கை ராமாயணம்‌ பாடிய பத்தர்பாடி 
எம்பெருமான்‌ கவிராயர்‌ மனைவி. கெட்டி முதலியார்‌ சின்னம்மையாருடன்‌ 
இணைந்து இலக்கியம்‌ படைத்துள்ளார்‌. 


நுழைவாயில்‌ இராச கோபுரம்‌ 


1. அந்தியூர்கறணிக்கம்‌ செல்லப்பர்‌ 


2. கெம்பணன்‌ சதாசேர்வை 


இராசகோபுரம்‌ பாவுக்கல்‌ 


1. ஈசனுக்கு நைவேத்தியம்‌ 


இராச கோபுரத்துக்கு முன்னுள்ள நந்தி மண்டபத்‌ தூன்‌ 


1. இருவாநி கூடல்‌ நண்ணாவுடையார்‌ திருவிடையாட்டக்‌ கிராமம்‌ 


207 


அம்மன்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ 
அ. 1. பூங்கோ 
2. தைசதா 


3, சேர்வை 


ஆ. 1. நல்லதம்பி 
2. தெய்வ நாயகம்‌ 
3. சதாசேர்வை 


4. நித்ய ஸேர்வை 


இ. 1. திருப்பணி மணியம்‌ ஆபத்சகாயன்‌ 
2. சதாசேர்வை 
குமாரர்‌ கோயில்‌ முன்‌ 
1. குஞ்சன்‌ சேருவை மகன்‌ கும்ம நட்டுவன்‌ 
2. சதாசேர்வை 
காயத்ரி மண்டபம்‌ 
1. வில்லவன்‌ 
தனிக்கல்‌ 
1. றாட்சத வருஷம்‌ ஆனிமாதம்‌ 10 தேதி ஆதிவாரம்‌ சத்தமி சதய 
நக்ஷத்திரம்‌ பிரிதினாம யோகம்‌ யிந்த சுபதினத்தில்‌ மே. . . 
காவிரிப்‌ படிந்துறை 
1. சத்யபாமா அம்மாள்‌ உபயம்‌ 
2. கரவருஷம்‌ படித்தொறை 
இலட்சுமி நரசிம்மர்‌ கோயில்‌ 
1. செய வருஷம்‌ தைய்‌ மாதம்‌ லெஷ்சுமி 


208 


நரஸிம்ஹ ஸ்வாமி கோயில்‌ 
பெரியாபட்டண நாமய்யர்‌ 
உபயம்‌ 


மேல்படியூரு 


நாரணப்பய்யற்‌ 


கட்டிவிச்சது 


209 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 107/2005 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு விரோதி 
வட்டம்‌ பவானி வரலாற்று ஆண்டு கி.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ பவானி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ம 
அரசு + ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ - எண்‌ 19 
இடம்‌: செல்லாண்டியம்மன்‌ கோயிலில்‌ கிழக்குப்‌ பிரகாரத்தில்‌ நடப்பட்டுள்ள 
கல்‌. 
குறிப்புரை: பவானி தேவாங்கரில்‌ விசுவாமித்ர கோத்திரக்‌ கொண்டி செட்டியார்‌ மகன்‌ 
வெங்கட்டராம செட்டியார்‌ செல்லாண்டியம்மன்‌ கோயிலில்‌ திருமதில்‌ 
கட்டினார்‌. 
கல்வெட்டு: 
1. விரோதிஷ்‌ ஆனிம்‌” 
2. ய௯ தேதி பவானி தேவா 
3. ங்க விசுவாமித்ர 
4. கோத்திரம்‌ கொண்டி 
5. செட்டியார்குமாரன்‌ 
6. வெங்கட்டராம செட்டி 
7. பத்திரகாளி யம்மனுக்கு 
8. திருமதிள்‌ கட்டுவித்த உப 
9. யம்‌ 


210 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 108/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : சோபகிருது 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : கி.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : பவானி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு இத்த 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 0 2 எண்‌ : 20 
இடம்‌: செல்லாண்டியம்மன்‌ கோயில்‌ கொடிக்கம்ப அடிக்‌ கட்டிடம்‌. 


குறிப்புரை: பவானி வணிகவைசியரில்‌ இளையான்‌ மகரிஷிகோத்திரம்‌, உப்பு 
வியாபாரம்‌ எல்லப்ப செட்டியார்‌ மனைவி முத்தாயம்மாள்‌ கொடிக்கம்ப 
அடிக்‌ கட்டிடம்‌ கட்டி 110 சேர்‌ எடையில்‌ கொடிக்கம்பத்திற்குப்‌ 
பித்தளைத்தகடு போர்த்தினார்‌. அவருடைய பிரதிநிதியாக முத்துசாமி 
செட்டியார்‌ இத்திருப்பணியைச்‌ செய்து முடித்தார்‌. 


கல்வெட்டு: 


1. சோபகிருது மாசி மீ தேதி மரு பவானியில்‌ யிருக்கும்‌ வான்னிப 
வைய்சியவேள்‌ யிளையான்‌ மகரிஷி கோத்திரம்‌ உப்பு 


2. யாபாரம்‌ செய்யும்‌ யெல்லப்ப செட்டியார்‌ பெண்சாதி முத்தாய்‌ 
அம்மாள்‌ மேற்டியூர்‌ செல்லாண்டியம்மனுக்கு துவஜாரோ 

3. கண ஸ்தம்பம்‌ பித்தளை தகடு அடியில்‌ கருங்கல்‌ கட்டடம்‌ உபயம்‌ 
மேற்படியூர்‌ மேற்படி கோத்திரம்‌ களுவராய செட்டியார்‌ குமாரன்‌ 


4. முத்துசாமி செட்டியார்‌ ஏஜண்டாய்‌ செய்து வைத்தது சேரு ஈ௰ 


211 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ ஈரோடு 
வட்டம்‌ பவானி 
ஊர்‌ பவானி 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு 5 
மன்னன்‌ - 


இடம்‌: 


தொடர்‌ எண்‌ : 109/2005 


ஆட்சி ஆண்டு சர்வதாரி 
வரலாற்று ஆண்டு 

இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை 0 2 
முன்‌ பதிப்பு 2 2 


ஊர்க்‌ கல்வெட்டு 


கி.பி. 19 ஆம்நூ.ஆ. 


எண்‌ : 2 


செல்லாண்டியம்மன்‌ கோயில்‌ தூரிக்கல்‌. 


சேர்ந்த 


திப்பிசெட்டிபாளையம்‌ காணியாளர்‌ 


ஆயிக்கவுண்டன்‌ மகன்‌ சின்னக்‌ கவுண்டன்‌ செல்லாண்டியம்மனுக்குத்‌ 


தூரி உபயமாகச்‌ செய்து வைத்தார்‌. 


குறிப்புரை: பவானிக்குச்‌ 
கல்வெட்டு: 
1. ௬௫ 
2. வதா 
3. ரிணுப 
4. ங்கினி 
5. மாசம்‌ 
6. ௨ய௰ ஆம்‌ 
7. தேதி 
8. பவானி 
9. கூட 
10. லுக்கு 
11. ச்சே 
12. ந்த 
13. திப்பி 
14. செட்டி 
15. பாளை 
16. யம்‌ 
17. ஆத்‌ 


18. னம்‌ 
19. ஆயிக்‌ 
20. கவுண்‌ 


21. டன்‌ 
23. சின்‌ 
25. வுண்‌ 
26. டன்‌ 
27. செல்‌ 


29. யம்ம 


31. தூரி 
22. உப 


212 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 110/2005 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு 0 2 
வட்டம்‌ : பவானி வரலாற்று ஆண்டு : இ.பி. 19 ஆம்நா.ஆ. 
ஊர்‌ : பவானி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ம ௯ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு 0 ட 2 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 0 2 எண்‌ : 2 
இடம்‌: செல்லாண்டியம்மன்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌. 


குறிப்புரை: செல்லாண்டியம்மன்‌ கோயில்‌ முன்மண்டபத்தை 8ழ்வானியிலிருக்கும்‌ 
குட்டி முதலியார்‌ மகன்‌ செங்கோட முதலியார்‌ கட்டினார்‌. 


கல்வெட்டு: 
1. வோனிகுட்டி முதலியார்‌ 
2. குமாரன்‌ செங்கோட 


3. முதலியார்‌ உபயம்‌ 


213 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : ஈரோடு 


வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


பவானி 
பவானி 
தமிழ்‌ 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 111/2005 


ஆட்சி ஆண்டு தத 
வரலாற்று ஆண்டு : இ.பி. 1904 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை த 

முன்‌ பதிப்பு : 2 

ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ : 28 


காவிரிப்‌ படித்துறை அருகில்‌ நடப்பட்டுள்ள கல்‌. 


டி.எஸ்‌.ஏ. ரங்கசாமிசெட்டி என்பவர்‌ பவானிப்‌ பஞ்சாமத்துத்‌ தலைவராக 


இருந்தபோது காவிரியின்‌ தூய்மை கெடாமலிருக்க எடுத்த 


நடவடிக்கையை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. பவானியிலுள்ள 
கூடுதுறை முதல்‌ சுடுகாட்டுத்‌ துறை வரை உள்ள ஆறு படித்துறைகளிலும்‌ 
இந்த அறிவிப்புப்‌ பொறித்த கல்‌ நடப்பட்டது. இப்போது இரண்டு 
மட்டுமே உள்ளது. ஒன்றின்மேல்‌ முழுவதும்‌ தார்பூசப்பட்டுள்ளது. நல்ல 
நிலையில்‌ உள்ள கல்‌ இது ஒன்றேயாகும்‌. 


கல்வெட்டு: 


த ட 609. ட்ப அ து 


நல்‌ க வம வு வு. வவ. வு 
உ உலவ 6 


விளம்பரம்‌ 

இதனால்‌ எல்லோருக்‌ 
கும்‌ தெரிவிப்பது கா 
வேரியாற்றில்‌ சு 

டு காட்டு துறை முதல்‌ 
கூடுதுறை வரை து 
ணி துவைப்பது ஆ 

டு மாடு கழுவுவது 
பாத்திரம்‌ தேய்ப்ப 

து ஆகிய எந்த அ 


. சங்கியமும்‌ செய்‌ 


வோருக்கு ரூ.50க்கு 
குறையாத அபறா 


. தம்‌ விதிக்கப்ப 


டும்‌ TA ரங்கசா 
மி செட்டி சேர்மன்‌ 


214 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1053/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ்‌ தாது 

வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : இ.பி. 14 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 272/ 1920 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ழ்‌ - 

அரசு போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ : வீரவல்லாளதேவர்‌ |!!! எண்‌ ன்‌. 


இடம்‌: 


நின்மணிசுவரர்‌ கோயில்‌ வடக்குச்சுவர்‌. 


குறிப்புரை: உடையபிராட்டிச்‌ சதுர்வேதி மங்கலத்து விசுவாமித்ர கோத்திர 


திருநாரணபுரத்துப்பிள்ளை ஜெநநாத பிரமாதராயன்‌ விளக்கு வைத்தமை 
கூறப்படுகிறது. 


கல்வெட்டு: 


1. 


ஹஷிய்ீ வீரவல்லாள தேவர்‌ வ,யிவி இராஜம்‌ பண்ணி 
அருளாநின்ற மாகு ஸஃவகஸஹறத்து கன்னி நாயற்று உவ வக்ஷ 
த்து யோடி யும்‌ 


வெள்ளிக்கிழமையும்‌ பெற்ற திருவோணத்து நாள்‌ நரையனூர்‌ நாட்டு 
வீரராஜேஷ, வளநாட்டு ஸ._,ஹகெயட ஸ்ரீ உடைய பிராட்டி 


ச்சகுஃவே[]திமங்கலத்து விழா மிக_ன்‌ திருநாரணபுரத்துப்‌ பிள்ளை 
ஜெநநாத ஸ._ஹாராயராஜனுக்கு வரனோழவன நாட்டுக்‌ கற்றாயன்‌ 
காணியான வ 


சோழச்சக- வே[;]திமங்கலத்து நின்மணிய முடையார்‌ கோயிற்‌ 
காணிச்‌ சிவஸ,ஹாணரில்‌ லாறதாஜமொக, [ம்‌] உய்ய வந்தானான 
வீரசோழ பட்டனும்‌ என்‌ தம்பி 

நின்மணிஈமுர முடையானும்‌ இவ்விருவரோம்‌ உபையத்‌[து]க்குக்‌ 
கல்வெட்டிக்‌ குடுத்தப்படியாவது இன்னாள்‌ முதற்‌ இவர்‌ வைத்த 
ஸஷா தீபம்‌ ஒன்றுக்கு எங்‌ 


215 


கள்‌ வசம்‌ ஒடுக்கின ப௰ இப்பணம்‌ பத்துக்கும்‌ ௪௧, ஆதிதவரை 
திருவிளக்கு எரிச்சுப்‌ பொருவோமாகவும்‌ இத்திருவிளக்கு 
குடங்கொண்டு கோயிலிற்‌ புக்கு 


வார்‌ எரிச்சுப்பொருவதாகவும்‌ இப்படிக்கு வீரசோழ பட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு 
நன்மணி ஈனரமுடையான்‌ எழுத்து இவர்கள்‌ சொல்ல இக்கல்வெட்டு 


எழுதினேன்‌ வலிவூருத்‌ திருவிளக்கு அழகியான்‌ எழுத்து இது 
பந்மாஹெறாயற றகக்ஷ 


216 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : - 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 14 

வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : இ.பி. 1221 

ஊர்‌ கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 274/ 1920 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு :தெ.இ.கோ.சா. | : 299 
அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ எண்‌ : 2 


இடம்‌: 


நின்மணீசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: நின்மணீசுவரருக்கு வீரராசேந்திரன்‌ நேரடியாக அளித்த கொடை. குறுப்பு 


நாட்டுத்‌ தென்பகுதிக்கு வீரசோழ வளநாடு என்று பெயர்‌. கிரகணம்‌ 
ஏற்பட்டபோது அதனால்‌ வரும்‌ தீமைகளைத்‌ தவிர்க்க வரி எதுவும்‌ 
இல்லாத ஆறு மா நிலத்தை வீரசோழச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ ஆகிய 
கத்தாங்கண்ணி நின்மணீசுவரருக்குக்‌ கொடையாக அளிக்கப்பட்ட 
விபரம்‌ கூறப்பட்டுள்ளது. இக்‌ கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதி மூலம்‌ 
வீரராசேந்திரனின்‌ கொடை என்பது தெரிகிறது. 


கல்வெட்டு: 


1. 


கோநேரின்மை கொண்டான்‌ வீரசோழ வள நாட்டு [வீர] சோழச்‌ 
சதுவேதிமங்கலத்து ஆளுடையார்‌ நின்மணீழமுடையார்‌ கோயில்‌ . 
, ட்ட நிலமாவது குறுப்ப நாட்டில்‌ ,கநத்தால்‌ த புரத்து... ப்பூ. 
. துத்‌ தடுத்து நிலத்தில்‌ இட்ட நிலம்‌ ஆறு மாவும்‌ . . . ஏற்‌ இத்‌. . . 
[ஆ]ண்டு வருவார்களாகவும்‌. . . 


இநிலமாறுமாவாலுள்ள இறை புரவு சித்தாயம்‌ எலவை யுகவை 
மற்றும்‌ எப்‌]பேற்பட்டதும்‌ இறுக்கக்‌ கடவதல்லாததாகவும்‌ இப்படி 
சந்திராதித்தவற்‌ செல்வது செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டி 
கொள்வார்களாக நமக்கு யா[ண்டு] [பதிநா]லாவது முதல்‌ உதக பூவ. 
மாகத்‌ தாநம்‌ பண்ணி நம்மோலை குடுத்தோம்‌ நந்தமர்‌ கண்டு 
பார்படுத்தி குடுக்க இத்தந்மம்‌ மாற்றுவார்‌ யேழ்ழெச்சம்‌ ஒழியாமல்‌ 
அறுவார்‌ இத்தந்மம்‌ வீரராசேந்திர தேவர்‌ தந்மம்‌ பந்மாஹெற 
க்ஷ 


217 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1054/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 10 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : இ.பி. 1758 
ஊர்‌ கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 275/ 1920 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த ங்‌ 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ குலோத்துங்கன்‌ எண்‌ அத: 

இடம்‌: நின்மணீசுவரர்‌ கோயில்‌ கருவறைச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: கத்தாங்கண்ணி நின்மணீசுவரர்‌ கோயிலில்‌ அவினாசி வீரப்‌ பெருமாள்‌ 


வீரபாணம்‌ பெருமாள்‌ ஆகியோர்‌ திருமுகத்தின்படி அளித்த 15 கழஞ்சு 
பொன்னால்‌ சிவபிராமணர்‌ இருவர்‌ நாள்தோறும்‌ அம்மனுக்கு நாழி 
அரிசியால்‌ திரு அமுது படைக்கவும்‌ ஐந்து விளக்குகள்‌ எரிக்கவும்‌ ஒப்புக்‌ 
கொண்டதை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு: 


| 


கோராசகேசரி பன்மரான திரிபுவன சக்கரவத்திகள்‌ சிரி குலோத்துங்க 
சோழ தேவ[ரிக்கு யாண்டு பத்தாவது வீர சோழ வளநாட்டுப்‌ 
பிரமதேயம்‌ சிரி வீரசோழச்‌ சதுப்பேதி மங்கலத்து ஆளுடையார்‌ 
நன்மணீச்சுரமுடையார்‌ கோ[யி)ல்‌ காணி உடைய சிவப்‌ பிராம)ணந்‌ 
பாரத்துவாசரில்‌ காளிதேவன்‌ 


விக்கிரம சோழ பட்ட[ஈ]னும்‌ அவிநாசி வே[ஷ]ந்‌ உள்ளுட்ட[£*]ரும்‌ 
அவன்நாசி கா. . . வீரப்பெருமாள்‌ நா. . . குச. . . ௬ வீரபாணம்‌ 
பெருமாள்‌ தி[ர*] மு[க*] த்திந்படி பதிந்கழச்சு பொந்னுங்‌ கொண்டு 
உயையம்‌ நித்தம்‌ நாழி அரிசி[யாய்‌] நாச்சியாருக்கு அமுது 
செய்விப்போம்‌ ஆகவும்‌ இ. . . ள்ளெரிக்க [க்‌] கடவ விளக்கு ஐஞ்சும்‌ 
எரிப்‌ [போம்‌] ஆக எங்கள்‌ மக்கள்‌ மக்கள்‌ 


சந்திராதித்தவலம்‌ குடமுங்குச்சி கைக்‌ கொடும்‌ கோயி... 


218 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1055/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ச 

வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு : இ.பி. 1129 
ஊர்‌ :  கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  276/ 1920 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ :  உத்தமசோழ எண்‌ உ தீ 


வீர நாராயணன்‌ 


இடம்‌: நின்மணீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வாயிலில்‌ இடது வலது நிலைகளில்‌ 


உள்ளது. 


குறிப்புரை: உத்தமசோழ வீர நாராயணன்‌ தன்‌ இரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ வீரசோழச்‌ 
சதுர்வேதி மங்கலத்து சிவபிராமணன்‌ ஒருவனுக்கு அளித்த உரிமைகளை 
இக்கல்வெட்டுக்‌ கூறுறெது.அவிப்பலி அர்ச்சனை, மாணபோகம்‌, 
பரிகல பாத்ரசேஷம்‌, கிராம மரியாதை (மறிஜாதி) இவைகளை இவனும்‌ 
இவன்‌ வழியினரும்‌ பெறலாம்‌ என்றும்‌ இவை விலைக்கு விற்கவும்‌, 
ஒற்றி வைக்கவும்‌, தானமளிக்கவும்‌ உரிமையுடையது என்றும்‌ 


கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு: 
இடது புறம்‌ 
1. ஷுஹிஞஸ்ரீ 9.[டு]விரசோழச்சது 
2. கோஉத்தம 10.ர்‌ வேதி மங்கல 
3. சோழஸ்ரீவீர 11.த்து றிஸ,ாம 
4. நாராயணநேந்‌ ]2.ணந்‌ பிர .. . 
5. நமக்குச்‌ செல்ல 14. 
6. நின்ற யாண்டு 14.நந்‌ மணிசுர 
7. இரண்டாவது வீ 1-17. - ~ 
8. ரசோழ வள நாட்‌ 


219 


வலது புறம்‌ 

18. பரிசாவது இது நாலு 
19. ள்ளஅவிஸகி 

20. கவரனையும்‌ மா 

21. ணலொமமும்‌ 

22. பரிகல பாத) மெ 
23. ஷமும்‌ இவனுக்‌ 

24. கேஷம்மாவதா 


25. கவும்‌ ஸ மடாமத்‌ 


ஸ்ட 
26. துள்ள மறிஜாதி 

27. செய்து கொள்ளப்‌ ௦ 

28. று வாநாகவும்‌ இப்‌ 

29. பரிசேய்‌ தநக்கும்‌ த 

30. ந்‌ மக்கள்‌ மக்களு 

31. க்கும்‌ விலை ஒற்றி 

32. ம[நதா]நத்துக்கு 

33. ரித்தாகவும்‌ இப்ப 

34. ரிசு சார ாதிதுவற்‌ செ 
35. ல்லவதாக செம்பிலும்‌ 
36. சிலையிலும்‌ வெட்‌ 

37. டிக்‌ கொள்க ...துமறு 


38. த்‌...கு 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1056/2003 


்‌ மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


ஈரோடு ஆட்சி ஆண்டு : இராட்சச 
பெருந்துறை வரலாற்று ஆண்டு : இ.பி. 1315 


கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 


தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 277 1920 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு த. 
போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

: வீரவல்லாளதேவர்‌ ||! எண்‌ : ௧ 


நின்மணீசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌. 


பிரமதேயமான கற்றாயன்காணி வீரசோழச்‌ சதுர்வேதி மங்கலத்துப்‌ 
புல்லூர்‌ பாரத்வாஜி அரியபொருள்‌ விண்டுவரப்‌ பெருமாளான விக்கிர 
பாண்டியப்‌ பிராமணராயர்‌, அவர்‌ மகன்‌ சிங்கப்பெருமான்‌ அல்லாள 
நாதன்‌ ஆகியோரிடம்‌ இக்கோயில்‌ சிவப்பிராமணர்‌ மூவர்‌ 50 பணம்‌ 
மூலப்‌ பொருளாகப்‌ பெற்று மார்கழித்‌ திருவெம்பாவை, இருவாதிரைப்‌ 
பெரிய திருமஞ்சனம்‌, ஆடி அயனம்‌ ஆகியவை நடத்த ஒப்புக்‌ 
கொண்டதை இக்‌ கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. திருவெம்பாவை விழா 
10 நாள்‌ நடத்தப்பட்டது. மூன்றாம்‌ வீரவல்லாளன்‌ ஆண்டு கூறும்‌ பகுதி 
அழிந்து விட்டது. 


1. ஹஷிஸ்ரீ வீரவல்லாள தேவர்‌ உரயிவிஇராஜ$£ வண்ணி 
அருளாநின்ற இரா [ட்சச ]ஸ௦வகஸரத்து ஸி௦ம நாயற்று ௨௰[வ. ௨] 
க்ஷத்து துவாதபியும்‌ [திங்கள்‌ இழிமையும்‌ பெற்ற நாள்‌ வீரசோழ ... 
ஸ,ஹூெயம[ான) கற்றாயன்‌ காணியா[ன] 


2. வீர சோழச்சதுவேதிமங்கலத்துப்‌ புல்லூர்‌] மாறதாஜி அரியபொருள்‌ 
வி[ண்டு] வரப்பெருமாளான வி௯ மபாண்டிய [ஸ,ா2ா]ராயற்கும்‌ 
இவர்மகன்‌ சிங்கப்‌ பெருமாள்‌ அல்‌]லாள நாதனுக்கும்‌ இவ்வூர்‌ 
[உடை]யார்‌ நின்மணீமூமமுடையார்‌ கோயில்க்‌ காணி ௨ 


3. டைய சிவஸடாஹரில்‌ மாறதாஜி மாதேவ பட்டன்‌ உய்யவந்தானான 
மாதேவ லட்டனும்‌ என்தம்பி இருச்சிற்றம்பல முடை[யானும்‌ 


221 


நின்மிணியர முடையானும்‌ இம்‌ மூவரோம்‌ உப[யம்‌] நடத்தும்‌ 
'படியாவது இ[ந]யினார்‌ நன்மணீ முடையாற்கு [பிர]மாணம்‌ 
பண்ணிக்குடுத்த பரிசாவது மார்கழித்‌ திருவெம்பானவக்கும்‌ திரு 


வாதிரைப்‌ பெரிய திருமஞ்சணத்துக்கும்‌ ஆடி அயனத்துக்கும்‌ உபயம்‌ 
நடத்துவதாக இவர்கள்‌ பக்கல்‌ வாங்க . . . ரய பணம்‌ ஐம்பத்துக்கும்‌ 
[எ]ங்கள்‌ உபயம்‌ நடத்தும்‌ படியாவது இ[ந]யினார்‌ நன்மணீறர 
முடையாற்கு 

திருவெம்பாவை நாள்பத்துக்கு அமுதுபடி ஐங்குறுணியும்‌ 
திருவாதிரைப்‌ பெரிய திருமஞ்சனத்துக்கு அமு[து]க்கு அரிசி 
கு[று]ணியும அக்கார . . க்கு அரிசி குறுணியு . . . த்துக்கு அரிசி 
நாழியும்‌ கக்கட்டி செயமுது பாலமுது கறியமுது. . . 


222 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1057/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : வெகுதானிய 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு : இ.பி. 1518 
ஊர்‌ :  கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  1920/ 278 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு pe 
அரசு :  உம்மத்தூர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : - நஞ்சணராயர்‌ எண்‌ : 6 
இடம்‌: நின்மணீசுவரர்‌ கோயிலுக்கு வெளியே உள்ள பலகைக்‌ கல்லில்‌ உள்ளது. 


குறிப்புரை: திரிபுவனத்து இராசாக்கள்‌ தம்பிரான்‌ பராக்கிரம பாண்டிய தேவர்‌ மகன்‌ 
இராகூத்தப்‌ பெருமாள்‌ கற்றாயன்காணியில்‌ கைக்கோளருக்குக்‌ கொடுத்த 
சில உரிமைகள்‌ பற்றியதாக இக்கல்வெட்டு அமைந்திருக்கிறது. 
குறிப்பிட்ட சில வரிகள்‌ தவிர ஏனையவை நீக்கப்பட்டுள்ளன. 
இவர்களது தெருவில்‌ வசிக்கும்‌ தட்டார்‌ கணக்கர்‌ ஆகியோரும்‌ குறிக்கப்‌ 
படுகின்றனர்‌. இவர்கள்‌ தெரு என்பதால்‌ மற்றவர்கட்குக்‌ கைக்கோன 
முதலிகளுக்குரிய உரிமைகள்‌ இல்லை என ஊ௫க்கலாம்‌.நஞ்சணராயர்‌ 
அரிகரராயர்‌ குமாரன்‌ என்று கூறப்படுகிறார்‌. இந்நஞ்சணராயனை 
கிருஷ்ணதேவராயர்‌ காயத்திலிருந்த உம்மத்தூர்த்‌ தலைவர்களில்‌ ஒருவன்‌ 
என்று கோவை கிழார்‌ இராமச்சந்திரஞ்‌ செட்டியார்‌ கூறியுள்ளார்‌. 
கல்வெட்டு: 
முதல்‌ பக்கம்‌ 
1. இராசராச பரமேசுர 
2. ன்‌ பிறதாப்‌ அரிகர[ர*]ாய[ர்‌*] 
3. குமாரன்‌ ந[ஞ்‌]சண[நா] 
4. யற்குச்‌ செல்லா நின்ற 
5. வெ/[கு*]தானிய வருஷத்‌ 


6. துஅற்பசிமீ ௭௨ இரா 
223 


7. 


8. 
9. 


10. 
11. 
12. 
13. 
14, 
15. 
16. 
17. 


[தாபுர] நாட்டு கற்றாயன்‌ 
காணி திருபுவனத்‌ 

தி ராசாக்கள்‌ தம்பி 
ரானார்‌ பராற்க்கிற[ம] 
பாண்டிய தேவர்தி 

௬ மகனார்‌ நயினார்‌ 
இராகூத்தப்‌ பெரும 
ாளுக்குச்‌ செல்லா 

நின்ற நாள்‌ கற்றாய 

ன்‌ காணியில்‌ இருக்‌ 


கும்‌ கைய்க்கோள 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


| ததன்‌. 


19. 
20. 
21. 
2d. 
20. 
24. 
2௦. 
26. 
27. 
28. 
29. 
20. 
31. 
32. 


வீரசோழ 
வளநாட்‌ 
டுக்‌ கற்றாய 
ன்‌ காணியி 
ல்‌ இருக்கு 
ம்‌ கைக்‌ 
கோளமு 
தலிக்கு 
பத்துக்‌ கு 
டிக்கு [ஓ] ௬ 
குடி அப்பு 
க்குவிச்சு 
கடவதாக 


வம்‌ இவர்க 


224 


33. ள்‌ தெருவில்‌ 

34. தட்டானும்‌ 

35. கணக்கடை 
மூன்றாம்‌ பக்கம்‌ 

36. ம... 

37. வர்கள்‌ இறுக்கும்‌ 

38. கடமைப நம்‌ 

39. வாசல்‌ ப வன்த 

40. குடிபக...கப 
41. வாசல்‌ வரிக்கு 

42. பசு அஞ்சுக்கு 

43. பக ப ஆடு பத்து 

44. ;£ பக இவை[ஒ] 

45. பிய வேறொன்றும்‌ 

46. கொள்ளகடவோமல்‌ 

47. லவாகவும்‌ இவ்வூ 

48. ரழிய வருகிலும்‌ இந்‌ 
49. தக்‌ கல்வெட்டின்‌ 

50. படி நடத்திக்குடு 

51. க்க கடவோமாக 

52. வும்‌ 


நான்காம்‌ பக்கம்‌ 


33. . 

54. ...மையும்‌ 

55. உள்ளது த 

56. ...ண்டிக்கொ 


27. 


29. 


61. 
62. 


த்‌ 


66. 
67. 


69. 
70. 
7]. 
72. 
73. 
74. 
75. 
76. 
பகீ 
78. 


ண்டக்்‌ கட 

வ[ரி களாகவும்‌ 
சேவ... வாச 
ன்‌ வரக்கட 
வனல்லவரா 
கவும்‌ இப்படி 
க்கு சபையா 

ரில்‌ விக்கிற[ம*] ப 
பாண்டிய பிர 
மாராயர்‌ எழு 
த்து தென்ன 

வன்‌ பிரமரா 

யர்‌ எழுத்து 
இவர்கள்‌ அருளி 
ச்சொல்படிக்கு 
இந்த கல்வெட்‌ 
டுக்கு படி எழு 
தினேந்‌. . . 
யன்கா 


னி[யிது] 


தட்டான்‌ குப்பாண்டா 


ன்‌ பெற்றான்‌ எழுத்து 


225 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1058/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 7 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌4நூ.ஆ. 
ஊர்‌ :  கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 279/ 1920 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு தது 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ; எண்‌ : ர 
இடம்‌: சொக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறைச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: கொங்குச்‌ சோழனின்‌ ஏழாவது ஆட்சியாண்டுப்‌ பாசனப்‌ பருவம்‌ முதல்‌ 
கத்தாங்கண்ணி குலோத்துங்கசோழ விண்ணகராழ்வார்க்கு அமுதுபடிக்கு 
விடப்பட்ட தொண்டைமான்‌ பற்று, காட்டரைக்‌ காணி, வடகரை நிலம்‌ 
ஆகியவற்றிற்கு எல்லா வரிகளையும்‌ நீக்கி ஓலை அளித்ததை இக்‌ 
கல்வெட்டுக்‌ கூறுகிறது.கத்தாங்கண்ணி நொய்யலாற்றங்கரை ஊர்‌. 
வடகரை என்பதால்‌ நொய்யல்‌ வடக்குக்‌ கரையில்‌ உள்ள நிலமாக 
இருக்கலாம்‌. கையெழுத்திட்ட பெயர்களை நோக்க கொங்குச்‌ சோழர்‌ 


கல்வெட்டாக இது இருக்கலாம்‌. 


ட்‌ சில்‌ தடட ஸமாஸநடி மாகு காமி கோனேரின்மேல்‌ கொண்டாந்‌ 
வீரசோழவளனாட்டு வீரசோழ சதுவேதி மங்கலத்து ஸபை. . . 


2. . . . ந்தருளிந திருமுற்றம்‌ திருமேற்கோயில்‌ குலோத்துங்கசோழ 
விண்ணகராழ்வாற்கு அமுதுபடிக்கு விட்ட... 


3. ....ீம்‌மூந்றுமாவும்‌ தொண்டைமான்‌ பற்றில்‌ நிலம்‌ இர[ண்‌*]டு மாவும்‌ 
காட்டாரைக்‌ காணி வட[கற] யில்‌ நிலம்‌ நாலும்‌ 


4. ற்றும்‌ எப்பேர்பட்டதுவும்‌ இறுக்க கடவதல்லாதாகவும்‌ இபரிசுக்கு 
வஷடாதிதவ[ரை] செல்விதாக செம்பிலு . . . 


226 


ம்‌ வெட்டி கொள்வாராகவும்‌ நமக்கு யாண்டே மாவது பசாநம்‌ முதல்‌ 


நம்மோலை தந்தோம்‌ இவை ஸாாஹப்‌ பல்லவ 
ரையந்‌ எழுத்து யாண்டேழாவது நாள்‌ 
௩௱ இவைஜயங்கலத்து சோழ மூவேந்தவேளாந்‌ எழுத்து 


வை வீரசோழ மூவேக வேளாந்‌ எழு[த்‌*] வை ராஜே சோ... 
ழே முத்‌ ]து 25, 


227 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1059/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு : இ.பி. 18 ஆம்‌.நூ.ஆ. 
ஊர்‌ :  கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  1920/ 280 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : குலோத்துங்கன்‌ எண்‌ : 8 
இடம்‌: சொக்கப்பெருமாள்‌ கோயில்‌ வாயில்‌ நிலை. 


குறிப்புரை: முப்புறத்துச்‌ சேனாபதி ஆழ்வானான செல்வ நம்பி குலோத்துங்க சோழ 
விண்ணகரர்‌ கோயிலில்‌ வழிபாடுகள்‌ நடக்கவும்‌ அவன்‌ பிறந்தநாளில்‌ 
திருவிழா நடக்கவும்‌ செலவுகளுக்காக 40 கழஞ்சு பொன்‌ மூலதனம்‌ 
கொடுத்தமை. முகத்தல்‌ அளவின்‌ பெயர்‌ இறைமரக்கால்‌ என்று 
சுட்டப்படுகிறது. பதினெட்டு நாட்டு வைஷ்ணவர்கள்‌ அறம்‌ 


காப்பவர்களாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளனர்‌. 


கல்வெட்டு: 
1. ஷஹிஞஸ்ரீ கே 10. வதி மங்கலத்‌ 
2. லாத்துங்கே 11. துமுப்புறத்து 
3. சாழ தேவற்கு 12. சேநாபதியாழ்‌ 
4. யாண்டு முந்றா 13. வாநாந செல்வ 
5. வதுக்‌ கெதிர்‌ 14. நம்பியேந்‌ இ 
6. வீரசோழவ 75. வூற்‌ திருமேற்‌ கே 
7. ள நாட்டு வ,ஹ 16. ரயில்‌ குலோத்‌ 
8. தேபம்‌ ஸ்ரீவீ 17. துங்க சோழ வி 
9. ரசோழ வதா 18. ண்ணகர்‌ எம்பெ 


228 


19. 
20. 


21. 


24, 


26. 
27. 
. நேதூணியாக 
29. 
. து நாற்கலத்தில்‌ 
31. 
. ருப்போநக மொந்‌ 
. ந்றுக்கு அரிசி நாந 


த: 


36. 
27. 
. கலமும்‌ புறணமி 
29. 
. தூணி பதக்‌ 
41. 
42. 


க்‌ 


ருமாந்‌ ஸ்ரீ பண்‌ 
டாரத்தில்‌ ஒடுக்கி 
ந பொந்‌ நாப்பத்‌ 


. திந்கழஞ்சரை 


. க்கும்‌ உபைய 


ம்‌ ஆண்டு வை 


ர கழஞ்சிந்‌ 
வாயிறைமர 


க்‌ காலால்‌ கல 
நெல்‌ ஐம்பத்‌ 

வழி நடைக்கு தி 
£ழிக்கு விஞ்சந 
ங்கள்‌ உட்பட 
நல்‌ ஒந்று மூந்றாக 
நாற்பத்தைங்‌ 
ரண்டுக்கு கலநே 
கும்‌ எந்‌ உை 


டய ஆட்டை 


பிறந்த நாள்‌ 


. காத்திகைக்‌ 
. கே[ட்‌*]டையில்‌ 


46. 


புறப்பட்டருள ௧ 


229 


47. 


49. 


3]. 
0௮. 


& XR 


97. 


59, 
60. 
61. 


. சல்வதாக இப்‌ 


= 


66. 
67. 


69. 
70. 


71. 


72. 


73. 


74. 


லநே தூணி ப 
தக்கும்‌ மாஸ 

ந்‌ தோறும்‌ தி 
ருவுத்திரத்துக்‌ 
கும்‌ கேட்டை 
க்கும்‌ அரிசி பத 
க்காக ஆண்டு 
ஒந்றுக்கு ௮ 

று கலமும்‌ ஆ 

க நெல்‌ ஐம்ப 
த்து நாற்க்கல 
த்துக்கு இப்பெ 
ஈ[ந்‌*] நாற்ப்பதிந்‌ க 
ழஞ்சரையும்‌ 
சஷ,ாதிகுவற்‌ Q 


பொந்‌ ஒடுக்கி 
நேந்‌ செல்வ 
நம்பியேந்‌ இ 
ம22ம்‌ ரக்ஷி 
ப்பார்‌ ஸ்ரீபாத 
மெந்‌ தலை ே 
மலிது (இ௰?3 

ம்‌ பதிநெட்டு நா 
ட்டுஸ.்ரீவைஷ ௧ 
ள்ரக்ஷை இ 
மம்மம்‌ பந்மாஹே 


up க்ஷ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1060/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு ம 
வட்டம்‌ : பெருந்துறை வரலாற்று ஆண்டு கி.பி. 14 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 3 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ல 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ த எண்‌ நி 
இடம்‌: சொக்கப்பெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்கள்‌. 


குறிப்புரை: சொக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ திருப்பணியின்‌ போது 
பாப்பாகுடி எடுத்தகையழகியார்‌ மகன்‌ ஆளுடை வில்லியும்‌, உத்தம 
சோழச்‌ சதுர்வேதி மங்கலத்து பாரத்வாஜி பொன்மலையாழ்வான்‌ அழகப்‌ 


பெருமாளும்‌ தூண்கள்‌ கொடையளித்தது கூறப்படுகிறது. 

கல்வெட்டு: 
௮. 1. ஸஹிஸ்ரீபா 

2. ப்பாகுடி எடு 
3. த்தகை அழ 
4, இயார்‌ மகன்‌ 
5. ஆளுடைவில்‌ 
6. லிஇட்ட தூண்‌ 


ஷஹிஸ்ரீ உத்தம சோழச்ச 
. துர்வே 
. தி மங்கலத்து பா 


. ரத்வாஜி பொன்மலை ஆழ்‌ 


mA 


. வான்‌ அழகப்‌ பெருமாள்‌ 


6. இட்ட தூண்‌ 


230 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 1061/2003 


மாவட்டம்‌ ஈரோடு ஆட்சி ஆண்டு கலி 4989 
வட்டம்‌ . பெருந்துறை வரலாற்று ஆண்டு தி.பி. 1858 
ஊர்‌ :  கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர்‌ 

அரசு க ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ : எண்‌ : 10 


இடம்‌: 


அம்மன்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. இக்கோயில்‌ நொய்யல்‌ 


வடகரையில்‌ பாப்பம்மாளயம்‌ பகுதியில்‌ உள்ளது. 


குறிப்புரை: ஆயி அம்மன்‌ கோயில்‌ முன்‌ மண்டபங்கள்‌ இரண்டையும்‌ 
பாப்பம்பாளையம்‌ கொங்கு வேளாளரில்‌ காணியாளர்‌ வெண்டுவன்‌ குல 
முத்தைய கவுண்டரின்‌ சுவீகார மகன்‌ மணியம்‌ அப்பாச்சிக்‌ கவுண்டர்‌ 
பலர்‌ உதவியால்‌ கட்டியதை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு: 


1. ஹஹிஹு கலியுக சகாப்தம்‌ ௪,௯௱௮௰ சருவதாரி வருஷம்‌ புரட்டாசி 
2. மாசத்தில்‌ பல தர்மத்தால்‌ பாப்பம்பாளையம்‌ காணியாழ 

3. வெண்டுவன்‌ குல முத்தையகவுண்டருக்கு சுவீகாரபுத்திரன்‌ 

4. மணியம்‌ அப்பாச்சிக்‌ கவுண்டன்‌ இந்த இரண்டு மண்டபம்‌ 

5. அம்மனுக்குச்‌ செய்து வைத்தது கவில்‌ எழுதினது 


6. சதாசிவ முதலியார்‌ 


231 ்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1062/2003 


மாவட்டம்‌ : ஈரோடு ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1820 கலி 4999 
வட்டம்‌ பெருந்துறை வரலாற்று ஆண்டு : இ.பி. 1898 

ஊர்‌ கத்தாங்கண்ணி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உல 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு தன்‌ 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ - எண்‌ # மர 


இடம்‌: 


ஆயி அம்மன்‌ கோயில்‌. 


குறிப்புரை: ஆயி அம்மன்‌ கோயிலில்‌ காலைப்‌ பூசைக்காக கொங்கு வேளாளரில்‌ 


வெண்டுவன்குல செல்லப்பகவுண்டர்‌ பேரனும்‌ முத்தைய கவுண்டர்‌ 
மகனுமாகிய மணியம்‌ அப்பாச்சிக்‌ கவுண்டர்‌ ஒரு ஏக்கர்‌ நிலம்‌ 
அளித்தார்‌. ஒரு வள்ளம்‌ என்பது 4 ஏக்கரைக்‌ குறிக்கும்‌. கொடுக்கப்பட்ட 


நிலம்‌ கால்வள்ளம்‌. சர்வே எண்ணும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


1. 


உ. 33) உ த்‌ ப, ௩ மே 0௦9 


ம்‌... ஷை 
m= ஓஒ 


ஷஹிஷஸ்ரீ சகாப்தம்‌ சாலி 1820 கலியுக சகாப்தம்‌ 4999 நிகழும்‌ 
மன்மத வருஷம்‌ ஆடிமாதத்தில்‌ ௯ தேதியில்‌ கோயமுத்தூர்‌ 
ஜில்லா ஈரோடு தாலுக்கா சர்க்கார்‌ கத்தாங்கண்ணிக்‌ 
கிராமத்திலிருக்கும்‌ ஆயி அம்மன்‌ கோயில்‌ காலசந்தி 
பூசைக்காக கிராமம்‌ பாப்பம்பாளையத்திலிருக்கும்‌ 
வெண்டுவகுல கோத்திரம்‌ காணியாள செல்லப்ப கவுண்டன்‌ 
பேரனும்‌ முத்தைய கவுண்டன்‌ மகனுமாகிய மணியம்‌ 
அப்பாச்சிக்‌ கவுண்டனால்‌ படித்தறமாக வய்க்கப்பட்ட 
சொத்தின்‌ விபரம்‌ கிராமம்‌ ஆயி கோயில்‌ தோட்டத்தில்‌ 
வடபுறம்‌ காலை கா.செ.நெ. 35. பி. 


. விஸ்தீரணம்‌ கால்‌ வள்ளத்துக்கு ஏக்கர்‌ . 1 


232 


கல்வெட்டுகளின்‌ சொல்லடைவு 


(எண்கள்‌ - பக்க எண்கள்‌) 


அக்கன்‌ சோமன்‌ மாமணியாழ்வார்‌ 
அச்சு 

அச்சுதராயர்‌ 
அசங்கியம்‌ 

அசுபதி 

அசுவபதி 

அசுவமேத யாகம்‌ 
அணை 

அத்தப்பன்‌ பாளையம்‌ 
அத்திராப்பாளி 
அதிராசராச மண்டலம்‌ 
அந்தியூர்‌ 

அந்துவன்‌ 
அப்பசெட்டி 
அப்பிசைமாசம்‌ 
அபிஷேக விண்ணகரெம்பெருமாள்‌ 
அமரபக்ஷம்‌ 

அயனம்‌ 

அர்ச்சனை 

அர்ப்பசி 

அர்த்த மண்டபம்‌ 
அரங்கராயன்‌ 

அரிசி 

அரைக்கால்‌ 

அரைய நாடு 
அல்லாளப்‌ பெருமாள்‌ 
அலங்கையம்‌ 
அலாவுதீன்‌ 
அவதிகுடாத பட்டன்‌ 
அவிநாசி 
அவினாசிபட்டன்‌ 
அழகப்பெருமாள்‌ 
அழைப்பின்படி 
அற்சனை 

அற்பசி 


14 
144.166 
94,120 
214 

54 

72 

6 
16,29,131,169 
54 

48 

48 
20,170,207 
120 

165 

72 

22 

18 

222 

220 
205 
91,92,161,206 
156 
43,229 
28 
77.125 
133 

194 

38 

144 

218 

127 
125,230 
187 

16 

223 


அறைச்சலூர்‌ 
அன்னம்‌ 
அன்னாடகம்‌ 
அனுமன்பள்ளி 
அஷ்டமி 
அக்ஷய 


ஆசந்தி 
ஆடிமாதம்‌ 

ஆடிஅயனம்‌ 

ஆண்‌ 

ஆண்டான்‌ வேட்டை 
ஆண்டு 

ஆதாயம்‌ 

ஆதித்தவாரம்‌ 
ஆதிநாதீஸ்வரமுடைய நாயனார்‌ 
ஆதியப்ப கவுண்டன்‌ 
ஆதிமூலம்‌ 
ஆதீஸ்வரமுடையார்‌ 
ஆத்திக்காடு 

ஆந்தை 

ஆமூர்நாடு 

ஆமை 

ஆயத்தார்‌ மடை 
ஆயியம்மன்‌ 
ஆராணிசேயன்‌ 
ஆலத்துக்கோம்பை 
ஆலம்பாடி 

ஆலால சுந்திரபண்டித நாயினார்‌ 
ஆலையம்‌ 

ஆவணத்தான்‌ கூத்தன்‌ 
ஆவணி 

ஆவணிப்பேரூர்‌ 
ஆளுடைய வில்லி 
ஆளுடையார்‌ கோயில்‌ 


233 


3,6,10,78 
99 

38 

10 

54 

11 


39 
55,232 
222 

28 
144,145 
229 


232 

118 

165 
139,142,143 
148 

73 

185 
14,18,88,200 
204 

230 

144 


ஆற்றழிவு 
ஆறமாத்தூர்‌ 
ஆனந்த வருஷம்‌ 
ஆனிமாதம்‌ 


இஞ்சி வேளான்‌ 
இட்டேறி 

இடங்கை விநாயகப்‌ பிள்ளையார்‌ 
இம்முடிகெட்டி முதலியார்‌ 
இரவிகோதை 
இரவுத்திரி வருஷம்‌ 
இராக்காலம்‌ 
இராசராசபுரம்‌ 
இராட்சதப்‌ பெருமாள்‌ 
இராமநாயக்கர்‌ 
இராமநாத தேவர்‌ 
இராமைய நஞ்சைய தேவன்‌ 
இராக்ஷதப்‌ பெருமாள்‌ 
இருநூறு 
இருமடிகவுண்டன்‌ 
இலங்கை 

இறை 

இறைகண்பு 

இறைபுரவு 

இறையிலி 

இறைபோகம்‌ 


ஈசன்‌ 

ஈசாந தேவன்‌ 
ஈசுரவ லிங்கநாதர்‌ 
ஈரோடு 
ஈழெம்புஞ்சை 


உச்சி சந்தி 

உடும்பு 

உடையபிராட்டி 

உத்தம நம்பி 

உத்தண்ட வேலாயுதசாமி 
உத்தமக்‌ காமிண்டன்‌ 


191 


146 
91,172 


111 
7,190 
114 
198 

14 

168 
89 
95,144,196 
126 

41 

19 

168 
126 

29 

60 

141 
229 
152 

26 
26,163 


208 
149 


15 
19 


166 
18 
155 
68 
102 
125 


உத்தம சோழபல்லவரையன்‌ 
உத்தராயணம்‌ 

உத்திரம்‌ 

உத்திரட்டாதி 

உத்திராடம்‌ 

உதகம்‌ 

உதயனன்‌ உய்யாண்டான்‌ 
உப்பு 

உபயம்‌ 

உரோசனி 

உல்லியம்‌ காறோ துறை 
உலகவிடங்கம்‌ 

உவச்சர்‌ 


உளுந்தன்‌ குறிஞ்சி 


இள ஞீசலூர்‌ 

ஊதியூர்‌ 

ஊராளி 

ஊரும்‌ ஊரவரோம்‌ 
ஊரும்‌ ஊராளிகளும்‌ 
ஊற்‌ கணக்கு 
ஊறாழிக்‌ கவுண்டன்‌ 


எங்க நாடு 
எண்ணை 

எலவை 

எல்லப்ப செட்டியார்‌ 
எளயாக்‌ கவுண்டன்‌ 
எழுத்து 
எழுகரைநாடு 


6] கபோகம்‌ 
ஏரி 
ஏழ்ழெச்சம்‌ 


ஜங்கலன்‌ 
ஐம்பது 
வஜூறு 


234 


156 

33 
128,129,229 
30 

24 

167 

184 

211 
98,101,102,107,127 
29 

205 
173,176 

190 

50 


48 

100,102,103 
69,85,97,173,190 
147 

192 

132 

98 


22 

139 
26,217 
211 

54 

1 

143 


192 
140,192 
217 


48 
222 
47 


ஒக்கல மக்கள்‌ 
ஒட்டியர்‌ 

ஒட்டச்சு 
ஒடுக்கின பொன்‌ 
ஒடுவங்க நாடு 
ஒழுகு 

ஒழுகு கறடு 
ஒற்றி 


6லை 


கங்காணி 

கட்டடம்‌ 

கடப்பை கற்கள்‌ 

கடமை 

கண்காணி 
கண்ணந்தை கோத்திரம்‌ 
கண்ணாலப்‌ பொன்‌ 
கண்ணகுல கோத்திரம்‌ 
கண்ணு மண்ணு மிழக்க 
கண்ணன்‌ குலம்‌ 
கண்டிய தேவ நல்லூர்‌ 
கண்மாளர்‌ 

கணக்கு 
கத்தாங்கண்ணி 
கந்தப்பன்‌ 

கந்தப்ப பிள்ளை 
கந்தாசாரம்‌ 

கந்தாயம்‌ 

கந்தப்பன்‌ கவுண்டன்‌ 
கந்தப்பன்‌ பாளையம்‌ 
கந்தியண கவுண்டன்‌ 
கபந்த மகரிஷி கோத்திரம்‌ 
கம்மாளர்‌ 

கம்பு 

கரிசிவ கறணம்‌ 
கரியவரதராசப்‌ பெருமாள்‌ 
கருஞ்சொக்கன்‌ 


30 
72 
26 
229 
165 
190 
15 
220 


167 


22 
211 
41 
18,50,224 
19 
138 
28 
51 
191 
60 
49 
115 
83,89 
232 
74 
204 
38 
24 
88 
132 
52 
165 
167 
152 
70 
70 
173 


கருடகம்பம்‌ 
கருப்பக்‌ கவுண்டன்‌ 
கருவூர்‌ 

கரையூர்‌ 

கரை அரையநாடு 
கல்லாக்‌ கவுண்டன்‌ 
கலன்‌ 

கலியாணம்‌ 

கலியுக வருஷம்‌ 
கவிசிய கோத்திரம்‌ 
கவில்‌ 

கவுணிய கோத்திரம்‌ 
கவுமாரன்‌ 

கழனி 

கழஞ்சு 

கள்ளி பிள்ளர்‌ 
கள்ளை வேட்டுவர்‌ 
கறும கவுண்டன்‌ 
கற்றாயன்‌ காணி 
கன்னி நாயிறு 


காங்கயம்‌ 
காங்கயநாடு 
காங்கேயம்‌ 
காங்கேயன்‌ 
காங்கேய நாடு 


காங்கையம்‌ 


33 

58,137 
195 

44 

67 

88 

85 

192 

204 

9,144 

291 
85,86,145 
58 

84 

229 

155 

14,173 

76 
143,215,224 
215 


90,93 
133,137,144,145,146 
89,95,97 

19 

95,97,139,142 

92 


காங்கைய நாடு 114,115,125,126,131,136,147,151,154 


காசி 

காசிப கோத்திரம்‌ 
காஞ்சணம்‌ 

காஞ்சி 

காஞ்சி கூவத்‌ துண்டம்‌ 
காஞ்சித்‌ துண்டம்‌ 
காடர்‌ 
காடைகுலகோத்திரம்‌ 
காணம்‌ 

காணி 


235 


10,39 

170 

15 

21,091 

188 

18 

120 

137 

18 
85,140,224 


காணிக்கை 
காணிப்பாடல்‌ 
காணியாளர்‌ 
காணியாளன்‌ 
காடுவெட்டி 
காத்திகை 
காமிண்டன்‌ 
காராம்பசு 
காரை ஊர்‌ 
காரையூர்‌ 
காலசந்தி 
காவலன்‌ 
காவிரிநாடு 
காவேரி 
காவேரி நாடு 


காவேரி ரிஷி கோத்திரம்‌ 


காலிங்கராயன்‌ 
காளியம்மன்‌ 
காளியப்ப கவுண்டன்‌ 
காளியன கவுண்டன்‌ 
காளியார்‌ உச்சனன்‌ 
காளிதேவன்‌ 

கானூர்‌ 


கிணர்‌ 


கிராமம்‌ 
கிருஷ்ணன்‌ 
கிருஷ்ணராயர்‌ 
கிருஷ்ணமாராசா 
கிழங்கன்‌ 


கிழங்க நாடு 


கீரனூர்‌ 

கீரனூர்‌ உடையார்‌ 
கீழ்ப்பா நாடு 
கீற்தி கிறணம்‌ 


24,139,143 

160 

137.190 

10 

15 

18,89,229 

170 

132 

126 
128,131,134 

232 

93 

128 

38,39 

48 

165 

167 

75 

70,75 


168 
. 218 
194 


163 

232 

58 
72,147 
37 

71 
178,195 


111,112,114 
118 

195 

63 


(கூசவன்‌ திருகை 
குடம்‌ 

குடிமை 

குடியாம்‌ பாளையம்‌ 
குட்டி முதலியார்‌ 
குப்பண சுவாமி 
குப்பாண்டான்‌ 
குமாகவுண்டன்‌ 
குமாரகவுண்டன்‌ 
குரங்கு 
குரட்டுவாசல்‌ 
குராற்‌ பசு 

குரு 

குருக்கள்‌ 
குருவாரம்‌ 
குரோதன வருஷம்‌ 
குலதீபபட்டன்‌ 
குலேசகர தேவற்‌ 
குலோத்துங்க சோழ தேவர்‌ 
குள்ள கவுண்டன்‌ 
குளம்‌ 
குளமெத்தாத நாள்‌ 
குளப்பலூர்‌ 

குளலி அம்மன்‌ 
குளிர்‌ தென்றல்‌ 
குழலியம்மன்‌ 

குழி 

குறவன்‌ 

குறுணி 

குறுப்பு நாடு 
குன்றமெறிந்த பிள்ளையார்‌ 
குன்றி 


கூடுதுறை 

கூத்தப்‌ பெருமாள்‌ 
கூரைகுல கோத்திரம்‌ 
கூவல்‌ நாடு 


236 


113 

150 

50 

12 

213 

160 
225 

57 

101 

141 

101 

143 
132,143 
132 

70 

137 
149,150,156 
118 
149,217 
57 
14,132,144 
85 

166 

60 

141 

55 

85 

29 
116,222 
127,195,217 
172 

28 


214 
224 

70 
163 


கெங்கைக்கரை 
கெசபதி 
கெம்பணன்‌ 
கெருப்பக்‌ கிரகம்‌ 
கெற்ப கிறகம்‌ 


கேட்டை 


கைக்கோளர்‌ 
கைலாசனாத சுவாமி 
கைலாய முடையார்‌ 


கொங்கரமாரி 
கொங்கவேளதரையர்‌ 
கொங்கு மண்டலம்‌ 
கொங்கில்‌ அம்மன்‌ 
கொடிகம்பம்‌ 
கொடும்பூர்‌ வேட்டுவர்‌ 
கொடுமுடி 

கொடுமுடி கவுண்டன்‌ 
கொடுமுடியான்‌ 
கொண்டமரசர்‌ 
கொண்டி செட்டியார்‌ 
கொத்தனூர்‌ 
கொத்துக்காரன்‌ 
கொமரசாமி கவுண்டர்‌ 
கொமற கவுண்டன்‌ 
கொல்லன கவுண்டன்‌ 
கொள்ளாநல்லி 
கொறட்டு வாசல்‌ 
கொறடு 

கொற்ற வாயில்‌ 
கொற்றனூர்‌ 
கொற்றன்‌ 


கோக்கலி மூக்கன்‌ 
கோடிலிங்கப்‌ பிரதிட்டை 
கோத்திரம்‌ 


29,139,140,143 
72 

207 

54,70.74 

206 


229 


224 
100 
166 


135 
123,126 
30 

33 

12 
191,193 
195 

66 

44 

147 
210 
100 
120 
138 

75 

77 

22 
66,75 
204 
42 
103,155 
125 


14 
192 
30,93 


கோபுரமதிள்‌ 199 
கோயழுத்தூர்‌ 292 
கோயில்‌ 4,56 
கோயில்காணி 221 
கோவிந்தராயர்‌ 6 
கோவில்‌ 103 
கோனேரிமை கொண்டான்‌ 26,46 
கெளசிக கோத்திரம்‌ 68 
சக்கரை பாளையம்‌ 131,132 
சகாப்தம்‌ 24,28,30 
சங்கர கவுண்டன்‌ 138 
சங்கு 167 
சடையன்‌ செட்டி 150 
சடையார்‌ 175 
சண்டேசுர நாயனார்‌ 9,79,86 
சத்யபாமா அம்மாள்‌ 208 
சதாசிவ முதலியார்‌ 231 
சதுமுகம்‌ 166 
சந்திர தேவர்‌ 95,96 
சந்தியா தீபம்‌ 14,85,86,134,144,156,166, 

186,189,215 
சந்து விக்கிறம்‌ 23 
சபையார்‌ 225 
சம்புவராய நண்ணிவலம்‌ 196 
சமாதி 169 
சருவசித்து வருஷம்‌ 55 
சருவதாரி வருஷம்‌ 212,231 
சாத்தந்தை 88,110 
சாத்தன்‌ 19 
சாத்துபடி 28 
சாந்து 167 
சாமந்தர்‌ 180 
சாலிவாகனம்‌ 164,204 
சிங்கப்பெருமாள்‌ 221 
சிண்ணமந்தியார்‌ 30 


237 


| சித்தக்‌ கிரைய மானியம்‌ 38 சுபதினம்‌ 92 


சித்தம்பல நல்லூர்‌ 44 சுபநாம யோகம்‌ 70 
சித்தாயம்‌ 217 சுரிகுமுந்தன்‌ 166 
சித்தி 160 சுவந்திரம்‌ 148 
சித்திர தூண்‌ 127 சுவாதி நட்சத்திரம்‌ 32,37 
சித்திரை 49,102.105.164 சுவாமி 17,132 
சித்திரமேழி தட்டாந்‌ 114 
சிவகிரி 73 (சூரிய தேவர்‌ 143 
சிவபிராமணன்‌ 156,219 சூலக்கல்‌ 6 
சிவமயம்‌ 100 
சிவன்‌ மலை 105 செங்குழம்‌ 96 
சிவன்‌ மலை கவுண்டன்‌ 104 செங்காளி 91 
சிலாசாதநம்‌ 13 செங்காளியப்பக்‌ கவுண்டன்‌ 66,70,74 
சிறுப்பெரியான்‌ 154 செங்கோட கவுண்டன்‌ 62 
சிறுபாடிக்‌ குளம்‌ 15 செங்கோட்டையன்‌ 12 
சிறுபொழி 190 செங்கோட முதலியார்‌ 213 
சிறுவாட்டுத்‌ திரவியம்‌ 41 செங்கோல்‌ 161 
சிற்றாயம்‌ 26 செட்டிபாளையம்‌ 138 
சின்னக்‌ கவுண்டர்‌ 75,107 செம்பூத்த குலம்‌ 109 
சின்னத்தாயம்மாள்‌ 40 செம்பூத்த கோத்திரம்‌ 101,102,103,106 
சின்னம்மாள்‌ 201 செயபீமன்‌ 59 
சின்னிய கவுன்டன்‌ 61,100,138 செய வருஷம்‌ 208 
சின்னாயி 10 செல்லப்ப கவுண்டன்‌ 88 
சின்னைய கவுண்டன்‌ 110 செல்லப்‌ பிள்ளையார்‌ 120 
செல்வ நம்பி 228 
சீ ரங்கக்‌ கவுண்டன்‌ 55 செல்லாண்டியம்மன்‌ 161,211,212 
சீரங்கப்‌ பட்டணம்‌ 37 செல்லீசுரமுடையார்‌ 169 
செலகை விரைப்பாடு 165 
சுக்கிரவாரம்‌ 16,103 செலம்பணபிள்ளை 33 
சுங்கம்‌ 112,139 சென்னம்மாள்‌ 41 
சுடுகாட்டுத்‌ துறை 214 சென்னராசன்‌ 202 
சுடுகாட்டுப்‌ பாட்டம்‌ 28 செனனம்‌ 89 
சுந்தர பாண்டிய தேவர்‌ 9,80,81,82,84,91,162,174 
சுந்தர பாண்டிய காலிங்கராயன்‌ 46 சே ந்தனாச்சி 10 
சுந்தர நம்பி 85 சேரமான்‌ 90 
சுப்பிரமணியர்‌ 54 சேவிடை பெரியான்‌ 153,154 
சுப்பிரமணிய சுவாமி 78 சேனாபதி ஆழ்வான்‌ 228 
சுப்பய கவுண்டன்‌ 100 சேனைபாகம்‌ 37,38 
சுபகிருது வருஷம்‌ 103 


238 


சொக்கப்‌ பெருமாள்‌ 
சொக்கே கவுண்டன்‌ 


சே [ர தி சேமங்கை 
சோபகிறது 
சோழகங்க தேவன்‌ 
சோழியம்‌ 


செளந்தர்யவல்லி 
ந்த 
(ஞானசம்பந்தன்‌ 


கப்பன்‌ 
தட்டார்பாட்டம்‌ 
தட்டான்‌ 

தடி 

தண்ணீர்‌ 
தநிச்சியம்‌ 
தம்பி கவுண்டன்‌ 
தம்பிரான்‌ 

தம்ம நாயக்கர்‌ 
தலைய நல்லூர்‌ 
தலையூர்‌ நாடு 
தளவரிசை 
தளவாய்‌ 
தறியிறை 
தன்மபாலன்‌ 
தன்மம்‌ 


குது வருஷம்‌ 
தாநிகர்‌ 

தாமப்படை 
தாமோதர முதலியார்‌ 
தாமோதரம்‌ பிள்ளை 
தாய்‌ 

தாரை வார்த்தல்‌ 
தாழி ஏரி 

தானக்‌ கணக்கன்‌ 


தானத்தார்‌ 


140 
53 


114 
101,211 
19 

152 


206 


51 


132 

19 
4,224,225 
139,140 
96 

194 

57 
6,131,148 
40 
66,68,70,71,74,75,77 
195 

41 

37,165 
139 

159 
73,90,148 


147,215 
140 

115 

146 

33 

132 

29 

35 

17 

187 


திங்கள்‌ கிழமை 
திங்களூர்‌ 

திரிபுவன மாதேவி 
திருக்கட்டளை 

திருகை சுங்கம்‌ 
திருக்காவனம்‌ 
திருச்சிற்றம்பலநல்லூர்‌ 
திருச்சிற்றம்பலமுடையான்‌ 
திருசூலத்தாபனம்‌ 
திருசூலக்கல்லு 
திருநண்ணா 
திருநந்தவனம்‌ 
திருநல்லியாண்டு 
திருநாரணபுரம்‌ 
திருநாள்‌ 
திருநிலைக்கால்‌ 
திருப்பணி 

திருப்பதி வட்டம்‌ 
திருப்போனகம்‌ 
திருபுவன சக்கிறவர்த்தி 
திருப்பாண்டிக்‌ கொடுமுடி 
திருமஞ்சனம்‌ 
திருமண்டபம்‌ 

திருமதில்‌ 

திருமலை 

திருமலைக்‌ கவுண்டன்‌ 
திருமாளிகை 
திருமுக்கூடல்‌ 
திருமுகம்‌ 
திருமுருகன்பூண்டி 
திருமுருங்கைத்‌ தொழு 
திருமுன்‌ காட்சி 
திருவகத்தீஸ்வரமுடையார்‌ 
திருவரங்க கூத்தன்‌ 
திருவாசல்‌ 

திருவாசி 
திருவாபரணம்‌ 
திருவாய்ப்பாடி 


239 


63,72 
127 

128 

3 

113 

49 

46 

221 

175 

179 

196 

143 

95 

215 
16,21 
9,93,118,121 
16,19,29,44,79,85 
143 

229 

46 
46,47 
222 

1" 
101,102 
143 
55,61 
200 
187,195 
218 
187,195 
87 

18 
90,92,95,97 
84 

23 

151 

143 

27 


திருவாராதினை 28 
திருவாலவாய்யுடையான்‌ 186 
திருவாறாதனம்‌ 44 
திருவானி கூடல்‌ 201 
திருவிடையாட்டம்‌ 22,136 
திருவிளக்கு 19,112 
திருவிளக்கெண்ணை 143 
திருவெம்பாவை 222 
திருவிளையாட்டம்‌ 44 
திருவெஞ்சமாகூடலூர்‌ 195 
திருவெம்பாவை 222 
திருவெழுத்து 14,20,174,189 
திருவேங்கிடபிள்ளை 83,87 
திருவேங்கட முடையார்‌ 121 
திருவோணம்‌ 55,70 
தில்லை கூத்தன்‌ 85 
திறுக்காட்டுத்‌ துறை 44 
தினை 85 
தினைக்‌ களத்தார்‌ 15 
துணி 214 
துவாதசி 221 
துலுக்கண்ண கவுண்டன்‌ 57 
துலுக்கர்‌ 39 
துன்முகி வருஷம்‌ 82,89,100,105,131 
தூ ண்‌ 230 
தூணி 46,85,125,126,130,229,230 
தூரிக்கல்‌ 38 
தெங்கு 15 
தெச்ஸணாமூர்த்தி 83 
தெண்டாயுதபாணி 103 
தெய்வசிகாமணி 95,208 
தெய்வானை 109 
தென்கரைநாடு 100,102,103,194 
தென்னவன்‌ பேரரையன்‌ 35 


தேவகண்மிகள்‌ 
தேவதானம்‌ 

தேவதேவ தேவோத்தமி 
தேவர்‌ 

தேவராயம்‌ 
தேவஸ்தானம்‌ 
தேவாங்கர்‌ 

தேவாரம்‌ 

தேவேந்திர பிள்ளை 


தை 


தொண்டக நாயினார்‌ 
தொண்டீசுரம்‌ 
தொண்டீசுவரர்‌ 
தொண்டைமான்‌ 


தோட்டம்‌ 


தோப்படி 


நக்கந்‌ மோடந்‌ 
நகரத்தார்‌ 

நஞ்சை 
நஞ்சியபுள்ளை 
நடுவற்பெரியான்‌ 
நண்பகல்‌ 
நண்ணாவுடையார்‌ 
நண்ணாவுடையசுவாமி 
நத்தவரி 

நந்தமர்‌ 

நந்தன்‌ 

நந்தன வருஷம்‌ 
நந்மங்கலஞ்‌ சிறக்க 
நம்பி தொண்டைமாள்‌ 
நய்யாண்டி கணதம்பிராட்டியார்‌ 
நாயக்க கால்‌ 

நகரம்‌ 

நரசிம்ம சுவாமி 


240 


85 
25.47.79.143,175 
161 

186 

143 

ஷ்‌ 

210 

42 

31 


3,75,76,83,100,109,112,139,142 


18 
16 
24 
19,226 


169 
98 


129 
156,165 
22,96,139 
83,88 
154 

95 

208 

198 
19,23,50 
86 

202 

95 

172 

166 

127 

111 

143 

209 


நரபதி 

நரம்பர்‌ 

நரையனூர்‌ நாடு 

நல்ல குமாரக்‌ கவுண்டன்‌ 
நல்லாக்‌ கவுண்டன்‌ 
நல்லதம்பிக்‌ கவுண்டர்‌ 
நல்ல பட்டர்‌ 

நல்லபசு 
நல்லபிறப்பாபிள்ளை 
நல்லிக்‌ கவுண்டன்‌ 
நல்லியா கவுண்டன்‌ 
நல்லுடையப்பர்‌ 
நல்லெருது 

நவகோடி நாராயணன்‌ 
நழ்காவேரி 

நற்காவிரி நாடு 

நற்பசு 

நன்மங்கலஞ்‌ சிறக்க 
நன்மணி ஈசுவரமுடையான்‌ 
நன்னாயனாற்‌ 


நாகமலை 
நாகசுர நல்லூர்‌ 
நாச்சியார்‌ 
நாட்டவர்‌ 
நாட்டுவரி 
நாமயோகம்‌ 
நாடிக்‌ கோல்‌ 


நிம்மணீ சுரமுடையார்‌ 
நிமானியத்தொட்டி 
நிலம்‌ 


நில வெட்டியான்‌ 


நீர்‌ 

நீருக்கிசைந்த நிலம்‌ 
நீரேறுமிடம்‌ 
நீரோடிநிலம்‌ 

நீலகிரி 


72 

170 
144,194,215 
98,102,208 
161 

131 

21 

24 

17 

88 

57 

161,198 
24,139 
30,72 
44,103 

128 

19,139 

5 

216 

44 


105 
218 
19 
50 
63 
29 


140 

90 
140,226 
35 


192 
148 
79 
132 
135 


நெய்‌ 


நெல்‌ 
நொய்யில்‌ 


(பகவத்‌ கோல்லார்த்தம்‌ 
பங்குனி 

பசு 
பசுங்கண்ணித்தாழை 
பச்சையக்‌ கவுண்டன்‌ 
பஞ்சமி 

பட்டடை 

பட்டாலி வட்டை 
பட்டியப்பர்‌ 

பட்டில்‌ 
பட்டில்லூராளிகள்‌ 
படி 

பண்டாரம்‌ 

பணம்‌ 

பணவாசி 

பந்தி 
பத்திரகாளியம்மன்‌ 
பத்திரிகொண்டம்‌ 
பதக்கு 

பதிநெண்‌ விஷையம்‌ 
பரணாதப்‌ பெருமாள்‌ 
பராக்கிரம பாண்டியதேவர்‌ 
பரிதாபி வருஷம்‌ 
பரிபாலனம்‌ 
பல்லவராயன்‌ 

பலிசை 

பலிபீடம்‌ 

பலிஜ ஜாதி 
பவகரணம்‌ 
பவவருஷம்‌ 

பவ ஸம்வத்ஸரம்‌ 
பவானி 

பள்ளக்காடு 
பள்ளிகொண்ட பெருமாள்‌ 


241 


18,139 
85,89.229 


148 


41 
22,29,131,212 
140 

192 
8,137,138 
16,18,88,95 
139 

143 

148 

190 

190 

3,80 
166,229 
28,80,132,216 
19 

128,129 
210 

161 

229 

143 

42 

224 
99,107,110 
6 

35 

35 

63,80 

40 

54 

197 

3 

165,210 

7 

22,46 


பள்ளிகொண்டாழ்வார்‌ 
பழஞ்சலாகை 
பழனிக்கவுண்டன்‌ 
பழனியப்புள்ளை 
பழனியூறதிபன்‌ 


பனை 


பா கமும்‌ பாகாஸ்ரீயமும்‌ 
பாசனம்‌ 

பாசறை 

பாட்டங்கள்‌ 

பாண்டிக்‌ கொடுமுடி 
பாண்டிவேட்டுவர்‌ 
பாண்டி மண்டலம்‌ 
பாத்திப வருஷம்‌ 
பாதரக்ஷை 
பாப்பம்பாளையம்‌ 
பாப்பாகுடி 
பாப்பாரச்சான்றார்‌ 
பராக்கிறம பாண்டிய தேவர்‌ 
பார்ப்பாரச்‌ சான்றார்‌ 
பார்பதி 

பாரி அரியாள்‌ 
பாலமுது 

பாலாசிரிய கோத்திரம்‌ 
பாளூர்‌ 

பாழி 

பாற்பதி 

பாற்பனி 


பிங்கள வருஷம்‌ 

பிச்ச கவுண்டன்‌ 
பிச்சன்‌ அடைக்கலவன்‌ 
பிடாரி கோயில்‌ 

பிடாரி 

பிடாரியார்‌ 

பித்தளை தகடு 
பிரசோத்பத்தி வருசம்‌ 
பிரபவ வருஷம்‌ 


27 

157 
53,57,99 
83 

99 

15 


22 
227 
168 
45 
195 
189 
46 
201 
167 
231,232 
230 
152 
224 
152 
137 
184 
222 
192 
95 
79 
142 
135,144 


88 

99 

128 

79 

36 

190 

138,211 

76 
125,126,161 


பிரம்மபல்லவராயன்‌ 227 
பிரமோதூத வருஷம்‌ 109 
பிரஜோத்பதி 30 
பிராமணர்‌ 29,193 
பிள்ளை 191 
பிள்ளையார்‌ 172 
பிறதிஷ்டை 87 
பிறைசூடும்‌ பெருமாள்‌ 19,92 
பீளமேடு 38 
புகலி வேந்தன்‌ 179 
புசபலராயர்‌ 72 
புஞ்சை 22,79,96,131,139 
புணருத்தான்‌ 1 
புதவாரம்‌ 29 
புதுக்கோட்டை 132 
புதுப்பாளையம்‌ 7 
புரட்டாசி 101 
புரட்டாதி 70,231 
புல்லிநல்லூர்‌ 48 
புல்லூர்‌ 221 
புள்ளையார்‌ 46 
புற்றிடங்கொண்ட நாயனார்‌ 
புற்றிடங்‌ கொண்டீசுவரர்‌ 
புன்செய்‌ 79 
புன்னத்தூராளி 189 
புன்னம்‌ 189 
பூசநட்சத்திரம்‌ 103 
பூசை 140,143,165 
பூச்சு 143 
பூசாரி 108 
பூதம்‌ 63 
பூந்துறை நாடு 3,6,14,16,17,22,26,32,78, 
80,81,82,83,84,87,88,108,195 
பூமாலை 141 
பூவானிய நாடு 14 
பூன்துறை நாடு 18 


242 


பெண்ணாலி கோத்திரம்‌ 
பெரியகள்‌ 
பெரியநாச்சியார்‌ 
பெரியதேவன்‌ பிள்ளை 
பெரிய பிராட்டி 
பெரியபிள்ளை காமிண்டன்‌ 
பெரியபிள்ளை 
பெரியண கவுண்டன்‌ 
பெரிய காரையூர்‌ 

பெரிய கிழங்கன்‌ 
பெரியகுளம்‌ 
பெரியணன்‌ 

பெரிய நாயகியம்மன்‌ 
பெரிய திருவடி 
பெரியம்மாள்‌ 
பெருந்தெரு 

பெருமாள்‌ கவுண்டர்‌ 
பெரியநம்பி 

பெரிய நம்பி கவுண்டன்‌ 
பெரிய கவுண்டன்‌ 
பெரிய பட்டண ராமய்யர்‌ 
பெரியவாவி 

பெரியாயி 

பெருங்குளம்‌ 
பெருந்துறை 
பெருந்தொழு 
பெருந்தொழுவன்‌ 
பெருமாள்‌ 

பெருமாள்‌ தீட்சிதர்‌ 
பெலிபீடம்‌ 


பொங்கலூற்கா நாடு 
பொய்ங்காக்‌ கவுண்டச்சி 
பொல்லாத பிள்ளை 
பொன்காளிய கவுண்டன்‌ 
பொன்காளியம்மன்‌ 
பொன்னாளி பிள்ளை 


பொன்னாங்‌ கட்டியார்‌ 


33 
80,8184 
156 
170 
139 

19 
84,193 
197.110 
131 

71 

88 

74 
137,138 
46 

51 

188 

52 

80 

88 

88 
209 
96 

10 

20 

19 

86 

19 

24 

161 

80 


194 

51 

84 

107 
74,76,77 
132 

169 


பொன்‌ நகர்‌ 
பொன்மலை 


பொன்வரி 


போசளர்‌ 
போதிகை 


மிக்கள்‌ 

மக்கள்‌ மக்கள்‌ 
மக்கா 

மகரிஷி கோத்திரம்‌ 
மகாமண்டகம்‌ 
மஞ்சப்புளி கிராமம்‌ 
மஞ்சாடி 
மடவிளாகம்‌ 

மண்‌ 
மண்டப்பாறை 
மண்டபம்‌ 

மணிய்‌ வண்ணக்கன்‌ 


மணியகாரர்‌ 


மணியம்‌ அப்பாச்சி கவுண்டர்‌ 


மயில்வாகனக்‌ குறடு 
மயூரம்‌ 

மரக்கால்‌ 

மரவடை 
மருதுறை 

மல்லை கவுண்டன்‌ 
மலடிப்‌ புதூர்‌ 
மறிஜாதி 

மன்மத வருஷம்‌ 
மன்றாட்டு 
மன்றாடியார்‌ 
மன்னாங்காட்டு 
மனைக்கிழத்தி 


மா க்கிண்டிய கோத்திரம்‌ 
மாசி 


மாடமதிரை 


243 


43 
230 
25 


3 
127,128,129 


171 
159,220 
9 

211 

61 

76 

28 

9,95 


204 
229 

17 

141 

30 
165 
220 
102,232 
15 

131 

48 
91,155 


143 
44,103,137 
42 


மாணபோகம்‌ 
மாணிக்க வரதன்‌ 
மாதவ நல்லூர்‌ 
மாதவப்‌ பெருமாள்‌ 
மாதேவிப்பரம்‌ 
மாநிலம்‌ 

மாந்தன்‌ கூத்தன்‌ 
மார்கழி 
மார்க்கெண்டி கோத்திரம்‌ 
மாவடை 
மாறுகால்க்கரை 


மானியம்‌ 
மிலட்டூர்‌ 


(முகவணை 
முட்டாமல்‌ 
முத்துசாமி செட்டியார்‌ 
முத்து கவுண்டன்‌ 
முத்தா அய்யன்‌ 
முத்தூர்‌ 
முத்தூராளுடையார்‌ 
முத்தூற்றுக்‌ கூற்றம்‌ 
முத்தைய கவுண்டன்‌ 
முதலிக்‌ கவுண்டன்‌ 
முதலிபாளையம்‌ 
முந்திரிகை 

முப்புறம்‌ 

முருங்கத்‌ தொழு 
முழம்‌ 

முற்றம்‌ 

முற்று கழியிறை 
முற்றூட்டு 


யூசுகரை 


மூல நட்சத்திரம்‌ 


மேல்கரை 
மேல்கரைநாடு 


190 

150 

136 

136 

128 
79,143 
112 
146,191,222 
144,145 
17 

38 

38 


91 

170 

211 

57 

65 
149,151,154,155,156 
154 

46 

232 
104,106 
101 

140 
228 

88 

169 
226 

15 

20 


48 
16 


3,29 
30 


மேல்கரையரைய நாடு 
மேல்காரையூர்‌ 


மேல்படியூர்‌ 
மோடன்‌ செட்டி 


சந்த மண்டபம்‌ 
வஞ்சிவேள்‌ தாழி 
வடக்கில்‌ வாசல்‌ 
வடகரை நாடு 
வடகரை மணலூர்‌ நாடு 
வண்ணான்‌ பாழி 
வண்ணான்‌ வாவி 
வரகுணன்‌ 
வலிவூர்‌ 
வலுப்புக்கா நாடு 
வழிநடை 

வளவர்‌ 


வள்ளிபுறம்‌ 


வாகீசுரமுடையார்‌ 
வாச்சிய மாராயன்‌ 
வாசல்‌ 

வாசல்‌ மனை 
வாசல்‌ வரி 
வாத்திய மண்டபம்‌ 
வாமலை 
வாய்க்கால்‌ 

வாரம்‌ 

வாலராசன்‌ 


வானிகூடல்‌ 


விக்கிரம சோழ தேவர்‌ 
விக்கிரம சோழ பட்டன்‌ 
விக்கிரம பாண்டியராயர்‌ 


விக்கிரம பாண்டிய பிரமராயர்‌ 


விக்கிரம வருஷம்‌ 
விகாதம்‌ 


244 


58 
121 
56 


149 


199 
35 
144 
20,163,191, 
195 
79 
96 
47 
216 
195 
229 
156 
44 


188,191,193 
180 
224 
139 
139 

103,104 
58 

131 

71 

202 
202 


182 
218 
221 
225 
72,198 
39 


விகுறுதி 

விகுறுதி வருஷம்‌ 
விசுவாமித்ர கோத்திரம்‌ 
விண்ணகராழ்வார்‌ 
விண்ணப்பம்‌ 
விண்ணப்பள்ளி 
விநியோகம்‌ 
விநாயகன்‌ 
விமானம்‌ 
வியாபாரி 
வியாழக்கிழமை 
விரைப்பாடு 
விரோதிகிரிதி வருஷம்‌ 
வில்லவன்‌ 
விலங்கல்‌ 
விலையோலை 
விளம்பி 
விழுப்பரையன்‌ 
வினியோகம்‌ 
விஜய வருஷம்‌ 
விஸ்தீரணம்‌ 


வீ ரசிக்கராயர்‌ 
வீரசதுர்வேதி மங்கலம்‌ 
வீரசோழபட்டன்‌ 
வீரசோழபுரம்‌ 
வீரச்சோழக்‌ காமிண்டன்‌ 
வீரசோழ வளநாடு 
வீடுகள்‌ 
வீரணகவுண்டன்‌ 
வீரநஞ்சராயர்‌ 


வீரநாயனார்‌ கொங்கவேளதரையர்‌ 


வீரநாராயணன்‌ 
வீரநாராயணபெருமாள்‌ 
வீரராஜேந்திர தேவர்‌ 
வீரராஜேந்திர வளநாடு 
வீரப்ப நாயக்கர்‌ 
வீரபத்திர சக்கரவத்தி 


70 
112 
210 
226 
161 
165 
143 
171 
206 
9,128,129,149 
68,95 
165 
98 
208 
15 
178 
63 
167 
139 
206 
232 


24 

228 

215 

137 

19 
139,195,219,228 
167 

8 

168 

123 

219 

112 
111,117,155,190 
215 

72 

192 


வீரமல்லிகார்ஜுநராயர்‌ 


வீரவசந்தராய விருபாக்ஷராயர்‌ 


வீரவல்லாள தேவர்‌ 
வீரவேங்கடபதிராயர்‌ 
வீரபெருமாள்‌ 
வீரபாண்டிய தேவர்‌ 


வெகுதானிய வருஷம்‌ 
வெங்கடபதிராயர்‌ 
வெங்கம்பூரு 
வெங்கட்ராமசெட்டி 
வெங்கால நாடு 
வெட்சியூர்‌ 
வெண்டுவகுல கோத்திரம்‌ 
வெண்ணைக்‌ கூத்தர்‌ 
வெள்ளம்பர்‌ 
வெள்ளாளப்பயிறர்‌ 
வெள்ளாளர்‌ 
வெள்ளாளன்‌ 
வெள்ளாளன்‌ மணியகள்‌ 
வெள்ளை முரிகலி 
வெள்ளிக்‌ கிழமை 
வெள்ளை பிள்ளையார்‌ 
வெள்ளை மணியன்‌ 
வெள்ளை முறிகலி 
வெள்ளாழன்‌ 
வெள்ளாழர்‌ தோடன்‌ 
வெள்ளோடு 
வெற்புவாசி சொத்து 


வேகாரி 
வேங்கடநாதன்‌ 
வேங்கட நாயக்கர்‌ 
வேட்டுவர்‌ 
வேட்கோவக்காணி 
வேடிக்கை 
வேண்டுகோள்‌ 


வேணாவுடையான்‌ 


245 


126 

72 
5,69,172 
16 

218 
22,67,145 


178 

72 

59 

210 
50,195 
46 

232 

27 
157,160 
125 

161 
92,157 
192 

94 

37 

6 

34 

94 
90,124,126 
112 

18 

191 


139 

168 

40 
371,168,191 
154 

192 

180 

19 


வேணுடையாக்‌ கவுண்டன்‌ 88 ராசாதி ராசன்‌ 72 
வேதநாயகி அம்மன்‌ 205 


ராசபூபாலன்‌ 72 
வேந்தர்‌ 153 ராமகவுண்டன்‌ 62 
வேலயன்கூறை 74 ராமணகவுண்டர்‌ 74 
வேலைய கோத்திரம்‌ 75 ராமசாமி கவுண்டர்‌ 12,105 
வேல்மாரி கவுண்டன்‌ 62 ராஜபரமேஸ்வரன்‌ 24 
வேலாயுத சுவாமி 73,101 
வேள்தாழி 35 ௫த்துரோத்காரி 205 
வைத்தியலிங்க முதலியார்‌ 146 ரெங்கநாத ஸ்வாமி 41 
வைகாசி 11,31,125,126 

ரேவதி 63,95 
யக்கி பழஞ்சலாகை 193 
யாகசாலை 199 ரோஹிணி 68 
யூகவை 217 லக்காபுரம்‌ 24 
யுவ வருஷம்‌ 32 

ஸோ மவாரம்‌ 30 
யேடிச்சம்‌ 15 

ஜெநநாத பிரம்மராயன்‌ 215 
யோகம்‌ 169 

ஹேவிளம்பி வருஷம்‌ 120 
ர ங்கசாமிசெட்டி 214 
ரங்கையம்‌ பிள்ளை 33 ஸ்ரீ கருணர்‌ 204 
ரவித்திரி வருஷம்‌ ப 


246 


247 


ரர ங்கள்‌ 





அறச்சலூர்‌ இசைக்‌ குறிப்புகள்‌, இ.பி. 9ஆம்‌ நூற்றாண்டு (பார்க்க பக்கம்‌ ; 2) 


246 





பவானி சங்கமேசுவரர்‌ கோயில்‌ 


249 


ய தணி 


[வை 





பவானியில்‌ உள்ள ஆங்கிலேயக்‌ கலெக்டர்‌ வில்லியம்‌ கேரோ துரை பங்களா, கி.பி.1804 


250 





ஈரோடு பள்ளி கொண்டபெருமாள்‌ கோயில்‌ 





ஈரோடு பெருமாள்‌ கோயில்‌, ஸ்ரீ பாத மண்டபம்‌ 
251 


படையில்‌ | ௫௯ 
கட்டு தாசபலி ஐ 
ஜாத தம்ம்காய கூர்குமா 
ரர்மண்டி. ஈவரங்கட 
ரயகூர்பேண்‌ ஹதிசன்‌ 
காயம்மா 
பமா பாம்‌ 21 
்‌ ந்து போ ௪201 பசக ஹ்‌ 
ர்‌ பண்ஜரதி ஊன்னம்ம 
நம்‌ சர்ற்துதுப்கள்‌த்‌ 
ப ர ய்‌ 
பூர்வ 02 1 ற” 8 
1தளாவ்‌ கஙாகஸ்பவொமிசி! 
'ன்னீகிகம்‌ ப்ராக்‌ 


கஃப்பப்‌ட்‌ அ 
பாக ல்‌ 


பாபகூட காப்‌ ந்‌. 
க த 





ஈரோடு அரங்கநாதா கோயில்‌ நுழைவு வாயில்‌ கல்வெட்டு, தி. பி.906 
(தந்தை ஈ.வெ.ரா. பெரியாரின்‌ தாயார்‌, சிறிய பாட்டி கொடுத்த 
கொடை பற்றியது, பார்க்க பக்கம்‌ : 40 - 41) 


ல 4 





ஈரோடு திருத்தொண்டீசுவரர்‌ கோயில்‌ 


252 


ல தலைல? 


மன 


} 


‘I ஜா றி | 


ஈரோடு கொங்கலம்மன்‌ கோயில்‌ 








ஈரோடு கொங்கலம்மன்‌ கோயில்‌ ஊஞ்சல்‌ மண்டபமும்‌ கல்வெட்டும்‌ 
தி.பி 1815 (பார்க்க பக்கம்‌ : 32 - 33) 
253 





ஈரோடு காவிரிக்கரை தர்க்கா கல்வெட்டு, கி.பி.1761 (பார்க்க பக்கம்‌ : 37 - 28) 


254 





பாப்பினி நத்தக்காடு தூண்‌ கல்வெட்டு, 
இ.பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு. 
(பார்க்க பக்கம்‌ : 135 - 136) 


255 





அறச்சலூர்‌, 8ழிருந்து மேலாக 
எழுத்துக்கள்‌ உள்ள கல்வெட்டு, கி.பி. 
14ஆம்‌ நூற்றாண்டு (பார்க்க பக்கம்‌ : 5) 





கத்தாங்கண்ணி, தவறாக இணைந்த இருதுண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
கி.பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு 





கத்தாங்கண்ணி தூண்‌ கல்வெட்டு, கி.பி.14ஆம்‌ நூற்றாண்டு (பார்க்க பக்கம்‌ : 230) 


256 


ப பக க வ்‌ கக: 
தள்‌ சக பர 
வெட்க்க 





கத்தாங்கண்ணி உத்தம சோழ வீரநாராயணன்‌ நிலைக்‌ கல்வெட்டு, 
தி.பி. 1129 (பார்க்க பக்கம்‌ : 219) 


257 





(2௪ : geen ஓயா) mud GIT ரச்‌ தட 
“ஸ-ராடய௫௨ 09/டிபமூமாடி. ரமி yoo ஐ.ப28௪ 





258 


